ஸ்ரீமதேராமா துஜாயாமம் . 

இயற்பா 
பொய்கையாழ்வார் திருவாய்மலர்ந்தருளிய 

முதல் திருவந்தாதி . 


இந்த க்ரந்தம் . 
அபாரகருணாஸாகரரான பெரியவாச்சான்பிள்ளை 

திருவாய்மலர்ந்தருளிய 
மணிப்ரவாள வ்யாக்யா நவஹிதம் 

இச்சபாபண்டிதரான 
சிங்கப்பெருமாள் கோவில் 

ஸ்ரீமான் - மாடபூசி 
தர்க்க தீர்த்தர் - ராமாநுஜாசார்யரால் 

எழுதப்பட்ட ப்ரதிபதஸஹிதம் 


அநேக தேசாதே ஸ்ரீகோசங்களின் ஸஹாயத்தினால் 
லேக்க பரமாதாதி ஜநிததோஷங்களில்லாமல் 

மேற்படி 
ராமாநுஜாசார்யராலும் 
ஸி . முத்துக்ருஷ்ண நாயுடு அவர்களாலும் 

பரிசோதிக்கப்பட்டு 


ஸ்ரீவைஷ்ணவக்ரந்த முத்ராபஸபை ( லிமிடெட் ) யாரால் 

சென்னப்பட்டணம் , 
சீநிகேதந முத்ராக்ஷாசாலையில் 
ஸ்ரீபராங்குச் திருவவதாராதி - ருகே. 

சார்வரிஸம்வத்ஸரத்தில் 
பதிப்பித்துப் பரசுரம் செய்யப்பட்டது . 


கக.கே. 


விஜயதேதராம் . 


ஸ்ரீமதேராமா நு ஜாயநம : 
ஸ்ரீவைஷ்ணவக்ரந்த முத்ராபகலபை ( லிமிடெட் ) 
1882 - த்திய ஆராவது ஆக்ட்டுப்பகாரம் ரிஜிஸ்டர் செய்து 

ஸ்தாபிக்கப்பட்டது . 


ப்ரதிமாதம் 5 - பாரங்களுக்குக் குறையாமல் சாஸ்வதமாய் அச்சிட்டு 
மூன்றுதலைமுறைகளுக்கு பேட்ரன்களுக்கு 12 - காபிகளும் , பாகஸ்தர்களுக்கு 
5 - காபிகளும் போஷகர்களுக்கு 1 - காபியும் ப்ரதிமாதம் கொடுக்கப்படும் . 

பேட்ரன் சந்தா ரூபாய் - 200 , பாகஸ்தர்களுக்கு சந்தா ரூபா 100 
போஷகர்களுக்கு சந்தா ரூபா 20 - மொத்தமாயாவது ப்ரதி இங்லீஷ்மன 
15 உக்குள் 10 - ல் ஒருபாகமாயாவது கட்டவேண்டும் . இவர்களுக்குப் ப்ர 
வேசவர்த்த நீ க்ரமமாக ரூபா , 2-0-0 , ரூபா , 1-0-0 , ரூபா , -0-4-0 . 

மற்ற விவரங்களெல்லாம் சட்ட புலம தகத்தில் பார்த்துக்கொள்ளவேண் 
டும் . இதன் விலை அனா 2 . 
இந்த வபையாரால் இதுவரையில் அச்சிட்டு 

ப்ரசுரம் செய்யப்பட்ட க்ரந்தங்கள் 
தனிஸ்லோகம் ஸவ்யாக்யாநம் ப்ரதிபத்தாத்பர்யஸஹிதம் மேலான 

காகிதம் தமிழ்லிபி 3-4-0 
பாரதாதி தனில்லோகம் டிடோ 

0-5-0 
பராசரவிசிஷ்ட பரமதர்மசாஸ்த்ரம் தாத்பர்ய ஸஹி தம் 

0. - 14-0 
ராமசரமம்லோகம் ஸவ்யாக்யாநம் 

டிடோ 

9-3-0 
இயற்பா முதல் திருவந்தாதி ஸவ்யாக்யாநம் ப்ரதிபதடீகா அரும் 

பதஸஹிதம் டிடொ 1-2-0 
டிடொ இரண்டாந்திருவந்தாதி டிடொ 

0--12-0 


தனிர்லோகம் எவ்யாக்யாநம் ப்ரதிபத்தாத்பர்யஸஹிதம் உயர்ந்த 

காகிதம் தெலுங்குலிபி 3-4-0 
ராமசரமஸ்லோகம் டிடொ 

0-3-0 
பாரதாதி தனில்லோகம் டிடோ 

0-5--0 
இயற்பா முதல் திருவந்தாதி ஸவ்யாக்யாநம் ப்ரதிபத டீகா 

அரும்பத ஸஹிதம் 1-3- ) 
இரண்டாந்திருவந்தாதி 

0- .12-0 


டிடோ 


டிடொ 


இப்படிக்கு , 
கராலபாடி - ஆழ்வாரய்ய , 

கார்யதர்சி-தனாதிகார் . 
செ . 31 , வெங்கடாசல முதலி தெருவு , சென்னை . 


கககககககக 
ஸ்ரீமதே ராமாநுஜாயநம 8 
ஸ்ரீவைஷ்ணவ க்ரந்த முத்ராபக ஸபை ( லிமிடெட் ) 

இ யற்பா. 


முதற்றிருவந்தாதி . 
இந்த க்ரந்தம் , நாலாயிர ப்ரபந்தத்தில் கூ -வது ஆயிரத்தில் 
முதல் ப்ரபந்தம் . இப்ப்ரபந்தத்தை யருளிச்செய்தவர் , பகவந் நீர் 
ஹேதுக கடாக்ஷ லப்த விபவரான பொய்கையாழ்வார் . இவர் முத 
லாழ்வார்களான மூவரில் முதல்வர் . இவர் காஞ்சீநகரத்தில் யதோ 
க்தகாரி ஸந்நிதி ஸ மீபத்திலிருக்கிற பொய்கைப் புஷ்கரிணியில் ஸ்வ 
ர்ணமயமான தாமரஸபுஷ்பத்தில் லோகோஜ்ஜீவநார்த்தமாக வவத 
ரித்த அயோநிஜர் . இவர் பொய்கைப்புஷ்கரணியி லவதரித்தவராகை 
யால் பொய்கையாழ்வார் என்கிற திருநாமத்தைப் பெற்றருளினார் . 

இவர் தவாபரயுகாதி எட்டு லக்ஷம் அறுபதினாயிரத்துத் தொல் 
ளாயிரம் ஸம்வத்ஸரமான ஸித்தார்த்தி ஸம்வத்ஸரம் ஐப்பசி மாஸம் 
சுக்லாஷ்டமீ செவ்வாய்க்கிழமை ஸ்ரவண நக்ஷத்ரத்திலவதரித்தார் . 
இவருக்கு நாமாந்தரங்கள் : காஸாரயோகி , ஸரோமுனீந்த்ரர். 
திருவாராதாம் : ஆழ்வார்கள் நைனார் , ஆசார்யர் , ஸேநை முதலி 
யார் . அஜ்ஞாநிகளான ஸம்ஸாரிகளோடு ஸஹவாஸ மஸஹ்யமா 
பக்காடுகளிலேயே ஒருநாளிருந்தவிடம் மற்றொருநாளிராமல் ஸஞ் 
சரித்துக்கொண்டு அந்த பாநாதிகளை விட்டு பகவத் குணங்களையே 
தாரகபோஷக போக்யங்களாகக் கொண்டு திவ்ய யோக ஸம்பக்க 
ராய் அநேகமாயிரம் வர்ஷம் எழுந்தருளியிருந்தார் . இவர் ப்ர 
பாவத்தைப்பார்த்து ஸ்ரீ பாஞ்சஜந்யாம்சமென்று சொல்லுவர்கள் . 
இவர் ஒருநாள் திருக்கோவலூரில் ஒரு இடைகழியில் மழையினுபத் 
ரவத்தினால் சயநித்துக்கொண்டிருக்க , அங்கு பூதத்தாழ்வார் எழுந்த 
ருள , இருவர் படுக்க இடம் போராமையால் இருவரும் உட்கார்ந்திரு 
ந்தார்கள் . அநந்தரம் அங்கு பேயாழ்வாருமெழுந்தருள, மூவரிருக்க 
இடம் போராமையால் மூவரும் நின்றுகொண்டிருந்தார்கள். பக்த 
சிரோமணிகளான இம்மஹாநுபாவர் மூவரும் ஒருகாலத்தில் ஓரி 
டத்திலெழுந்தருளியிருக்கு மிருப்பைப்பார்க்க ஸர்வேல்வானும் 
லக்ஷ்மீஸமேதனாய் இவர்களிடையில் ப்ரவேசித்தான் . 


அப்பொழுதங்கு நிற்கவும் இடம்போ ராமலிருக்க, இதுக்கென் 
னகாரணமென்று யோகத்ருஷ்டியால் பார்த்து பரிய பதியை ஸா 
க்ஷாத்கரித்தார்கள் .தத நுபவபரீவாஹரூபமான ப்ரபந்தங்களையும் அரு 
ளிச்செய்தார்கள் . அவைகளில் முதலான இந்தப்ரபந்தத்தில் பாசு 
சம் - க 00 - இதற்கு முதலந்தாதியென்று திருநாமம் . ப்ரதிபாசுரத்தி 


[ 2 ] 
லும் கடையிலிருக்கும் சப்தம் மேற்பாசுரத்தினாதியில் வருகிறபடி 
யால் இதுக்கு அந்தாதி என்று பெயர் . இதில் பாடின திருப்பதிகள் : 
கோயில் , திருமலை , பெருமாள் கோயில் , திருக்கோவலூர் . 

இந்தப்ரபந்தத்துக்கு வ்யாக்யாநம் செய்தருளினவர் பெரிய 
வாச்சான் பிள்ளை . இவர் ப்ரபாவம் தனில்லோக பீடிகையில் இச்ச 
பையாரால் 

விஸ்த்தரிக்கப்பட்டிருக்கிறது . அந்த வ்யாக்யாநத்து 
க்கு அரும்பதம் ஸாதித்தவர் அஷ்டதிக்கஜங்களிலொருவரான அப் 
புஸ்வாமி . 


திருநக்ஷத்ர தனியன் . 
தாயாவணே ஜா த • காது , காது நவாரிஜாசப் 
வாவாேவாது ஜ.நா வரோயோமி நானாயே 
கானாவாலிஹேரேஜே ஜாதகாவாாயோ நதி 
சுஜயேயஜி யவேது ரவிறீவகே ஓயசு.|| 


துலாயாம்பரவணே ஜாதம் காஞ்ச்யாம் காஞ்சவாரிஜாத் 
த்வாப ரேபாஞ்சஜந்யாம்சம்ஸரோ யோகிநமாஸ்ரயே 
காஞ்ச்யாம் ஸரஸிஹேமாப்ஜேஜாதம் காஸாரயோகிநம் 
கலயேயச்சரிய பத்யூரவிந்தீபமகல்பயத் 


வாழித்திருநாமம் . 
செய்ய துலா வோணத்தில் செகத்துதித்தான் வாழியே 

திருக்கச்சி மா நகரம் செழிக்க வந்தான் வாழியே 
வையந்தகளி நூறும் வகுத் துரைத்தான் வாழியே 

வன சமலர்க்கருவதனில் வந்தமைந்தான் வாழியே 
வெய்ய கதிரோன் தன்னை விளக்கிட்டான் வாழியே 

வேங்கடவர் திருமலையை விரும்புமவன் வாழியே 
பொய்கை முனி வடிவழகும் பொற்பதமும் வாழியே 
பொன் முடியும் திருமுகமும் பூதலத்தில் வாழியே. 


இப்படி , 
ஸபாபண்டிதர்கள் . 


ஸ்ரீமதேராமாநுஜாயநம :. 
பிள்ளைலோகம் ஜீயரருளிச்செய்த 


முதற் றிருவந்தாதி 


தனியன் வ்யாக்யாநம் . 


அவதாரிகை.- ( கைதை சேரித்யாதி ) இவ்வாழ்வார் , கதி 
வ ஹஃ 

ஹணோ நாக தேந்த தாவிதோஹரி : தலா தாவி 
வாதா வரிவண விவய - நீ கஇதிப்ரஹ்மணோகாம தோ 
தத்ராஞ்சிதோஹரி தஸ்மாத்காஞ்சீதிவிக்யாதாபுரீ புண்யவிவர்த்த 
நீ என்னும்படியான காஞ்சீபுரியில் புஷ்கரணியில் புஷ்கரத்திலே 
விஷ்ணு நக்ஷத்ரத்திலே ஆவிர்ப்பவித்து திவ்ய ப்ரபந்த தீபமுகோ 
லோகத்தில் அஜ்ஞாநாந்தகாரத்தைப்போக்கி வாழ்வித்த படியைச் 
சொல்லுகிறது இதில் . 

முதலியாண்டா னருளிச்செய்த தனியன் . 
கைதைசேர் பூம்பொழில்சூழ் கச்சிநகர் வந்துதித்த 
பொய்கைப் பிரான்கவிஞர் போரேறு - வையத் 
தடியவர்கள் வாழ வருந்தமிழ் நூற்றந்தாதி 
படிவிளங்கச் செய்தான் பரிந்து . 

பதவுரை .-- கைதை - தாழைகள் , சேர் - நெருங்கிவர்த்திக்கிற , 
பூ - அழகிய , பொழில் - சோலைகளாலே , சூழ் - சூழப்பட்ட , கச்சி 
நகர் - காஞ்சீநகரத்தில் , ( திருவெஃகாவிலே ) வந்துதித்த - ( பொற்றாம 
ரைப் பொய்கையிலே ) திருவவதரித்தவராய் , கவிஞர் போரேறு - கவி 
ச்ரேஷ்டராய் , பொய்கைப் பிரான் 

பொய்கை 
யாழ்வார் , வையத்து - பூமியிலுள்ள, அடியவர்கள் - தாஸபூதரான 
ஸ்ரீவைஷ்ணவர்கள் , வாழ - வாழும்படிக்கீடாக , அரும்-( அர்த்தநிர்ண 
யம் செய்யப்புகில் ) அரிதாய் , தமிழ் -தமிழாகையாலே ஸுலபமாய் , 
நூற்றந்தாதி - நூ றுபாட்டாயிருக்கிற அந்தாதியை, பரிந்து - ஸ்நேஹ 
யுக்தராய்க்கொண்டு , படி - பூமியிலே , விளங்கச் செய்தான் 
காசமாகும்படி செய்தருளினார் . 

வ்யா .- ( கைதைசேர் பூம்பொழில்சூழ் கச்சிநகர் வந்துதித்த 
பொய்கைப்பிரான் ) இத்தால் இவர் ஜந்ம வைபவம் சொல்லுகிறது , 


உபகாரகரான 


- 


உ 


முதற்றிருவந்தாதியின் தனியன் வ்யாக்யாநம் . 


( கைதை ) கேதகை- தாழை . " கைதைவேலிமங்கை " என்றும் - " கொ 
க்கலர் தடந்தாழைவேலி " என்றுஞ்சொல்லுமாப்போலே . அதுதான் 
நீர்நிலங்களிலேயாயிற்று நிற்பது . " தாழைதண்ணாம்பல் தடம்பெரும் 
பொய்கைவாய் " என்னும்படி , * அம்பூந் தேனிளஞ்சோலை சூழந்த 
கச்சிவெஃகாவில் பொய்கையிலே * எம்பெருமான் பொன்வயிற்றில் 
பூவேபோன்ற பொற்றாமரைப்பூவிலே ஐப்பசியில் திருவோண நாளா 
யிற்று இவரவதரித்தது . பத்மஜனான பூவனைப்போலே யாயிற்று 
பொய்கையாரான இவர் பிறப்பும் . வந்துதித்த- என்கையாலே , ஆதித் 
யோதயம்போலே யாயிற்று இவருதயமும் . வருத்தும் புறவிருள் 
மாய்த்த வெம்பொய்கைப்பிரான் " என்னக்கடவதிறே . பொய்கையி 
லே யவதரிக்கையாலே அதுவே நிரூபகமா யிருக்கை . அதுதான் 
ஸரஸ்வதி பயஸ்விநியாய்ப் ப்ரவஹித்த ஸ்தலமாயிற்று . தத்தீரமான 
பொய்கை யென்கை . ( பொய்கைப்பிரான் ) மருபூமியில் பொய்கை 
போலே எல்லார்க்கு முபகாரகராயிருக்கை . தீர்த்தகரராய்த் திரிய 


மவரிறே . 


கவிஞர் போரேறாகையாவது - கவிச்ரேஷ்டரென்றபடி 
லாழ்வார்கள் மூவரிலும் முதலானவராகையாலே , ஆதிகவி என்னும் 
படியான அதிசயத்தையுடையராயிருப்பர் . படைத்தான் கவியாலும் , 
பரகாலகவியாலும் , " செஞ்சொற்கவிகாள் " என்றும் - செந்தமிழ் 
பாடுவார் " என்றும் கொண்டாடப்படு மவருமாய் , நாட்டிற்கலிகளுக் 
கும் விலக்ஷண கவியாயிருப்பர். “ இதுபொய்கையார் வாக்கினிற்கண் 
டுகொள்க என்றே தமிழர்கூறுவது . அந்தவேற்றமெல்லாவற்றை 
யும் பற்ற கவிஞர் போரேறு - என் கிறது . 

ஏவம் வித வைலக்ஷண்யத்தை யுடையவர் , வைஷ்ணவர்கள் 
வாழும்படி ஸ்நேஹத்தாலே விலக்ஷண ப்ரமாண நிர்மாணம்பண்ணி 
னபடி சொல்லுகிறது , ( வையத்தடியவர்கள் வாழ அரும் தமிழ் நூற் 
றந்தாதி படி விளங்கச்செய்தான் பரிந்து ) என்று , வையத்தடியவர் 
களாகிறார்- பூஸுரரான ஸ்ரீவைஷ்ணவர்கள் . அவர்கட்கேயிறே வாழ 
வேண்டுவது . * வானத்தணியமார்க்கு வாழ்வு நித்யமாயிறே இருக்கி 
றது . இத்தாலே , இவர்கள் வாழுகை யாவது - சேஷத்வவிபவத்தை 
ஸ்வா நுஸந்தாநத்தாலே யுண்டாக்குமதான ப்ரபந்தமென்கை. " நின் 
தாளிணைக்கீழ்வாழ்ச்சி " என்னக்கடவதிறே . இவ்வ நுஸந்தாகமே 
வாழ்வாகவுமாம் . அருந்தமிழ் நூற்றந்தாதியாவது - அர்த்த நிர்ணய 
த்தில் வந்தால் அரிதாய் , தமிழான ப்ரகாரத்தாலே ஸுலபமாய் , அது 


முதற்றிருவந்தாதியின் தனியன் வ்யாக்யாநம் . 


தான் நூறுபாட்டாய் , அந்தாதியாயிருக்கை , உடையவர் நூற்றந்தா 
திக் கேற்றம் எட்டுப்பாட்டாயிருக்கும் . 

( அருந்தமிழ் நூற்றந்தாதி ) அது தான் வெளிறாயிருக்கை யன்றி 
க்கே அரிதாய் , ஸம்ஸ்க்ருதமா யிருக்கையன்றிக்கே அஸம்ஸ்க்ருத 
மான த்ராவிடமாய் , ஆயிரம் ஐந்நூறாயிருக்கையன்றிக்கே நூறாயிரு 
க்கை . அன்றிக்கே , ( வையத்தடியவர்கள் வாழவரும் தமிழ் நூற்றங் 
தாதி ) என்றாகவுமாம் . அப்போது வையத்தடியவர்கள் வாழ வரும 
தான தமிழ் நூற்றந்தாதி என்று நிர்வஹிக்கக்கடவது . 

நூற்றந்தாதிபடி விளங்கச்செய்கையாவது - ( வையந்தகளியா ) 
என்று தொடங்கி , ஓரடியுஞ் சாடுதைத்த முடிவாக வருளிச்செய்த 
திவ்யப்ரபந்த தீபத்தாலே பூதலமெங்கும் நிர்மலமாம்படி நிர்மித்தா 
ரென்கை . * வருத்தும் புறவிருள் மாய்த்த வெம்பொய்கைப்பிரான் 
மறையின் குருத்தின்பொருளையும் செந்தமிழ் தன்னையுங் கூட்டி 
ஒன்றத் திரித்தன்றெரித்த திருவிளக்காகையாலே , படியிலே - பூமி 
யிலே , ப்ரகாசிக்கும்படி செய்தருளினாரென்றாகவுமாம் . அன்றிக் 
கே , படி- என்று உபமானமாய் , த்ராவிட வேதத்துக்குப் படிச்சந்த 
மாயிருக்கும்படி செய்தருளினா ரென்னவுமாம் . விளக்கம் - ப்ரகாசம் . 
படி என்று விக்ரஹமாய் , " திருக்கண்டேன் பொன்மேனிகண்டேன் 
என்னும்படி , கண்டறியும்படி செய்தாரென்றாகவுமாம் . பரிவுடனே 
செய்கையாவது - சேர்ந்த விஷய ஸ்நேஹத்தாலே என்னுதல் ; பாவி 
ஷய ஸ்நேஹத்தாலே என்னுதல் . " செய்யசுடராழியானடிக்கே சூட் 
டினேன் சொன்மாலை என்றாரிறே . ஸ்நேஹத்தாலேயிறே விளக் 
கெரிவது . இத்தால் , அவர் திவ்ய ப்ரபந்தோபகாரகத்வத்தால் வந்த 
உபகாரகௌரவம் சொல்லி ஈடுபட்டதாயிற்று . 


( க) 


இயற்பா முதற்றிருவந்தாதியின் தனியன் வ்யாக்யா நம் முற்றிற்று 


ஸ்ரீரஸ்து . 


ஆழ்வார் திருவடிகளே சரணம் . 
எம்பெருமானார் திருவடிகளே சரணம் . 


முதற் றிருவந்தாதி . 


வ்யாக்யாந அவதாரிகை. 
ஆழ்வார்களிற்காட்டில் பகவத்விஷயத்திலுண்டான அவகாஹ 
நத்தாலே , முதலாழ்வார்கள் மூவரையும் நித்யஸுரிகளோ பாதியாக 
நினைத்திருப்பர்கள் . " இன் கவிபாடும் பரமகவிகள் என்றும் , “ செந் 
தமிழ் பாடுவார் என்றும் . இவர்களவதரித்தது ஒரோதேசங்களிலே 
யாகிலும் காலப் பழமையாலே இன்னவிடமென்று நிச்சயிக்கப் 
போகாது . “ பேயரே யெனக்கியாவரும் யானுமோர்பேயனே யெவர்க் 
கும் " பகவத்விஷயத்தி லவகாஹியாதாரெல்லாரும் தமக்குப்பேயரா 
யிருப்பர் . அவர்கள் நிலையில் தாம் நில்லாதபடியாலே , அவர்களுக்குத் 
தாம்பேயராயிருப்பர் . இப்படியாலே , பகவத்விஷயத்தி லவகாஹியா 
தாரிருக்குமிடத்திற் காட்டில் ஸ்தாவரங்களுள்ள காடே அமையுமெ 
ன்றிருப்பர்கள் . ஆன்விடையேழன் றடர்த்தார்க்காளானாரல்லாதார் 
மானிடவரல்ல ரென்றென் மனத்தேவைத்தேனே " ஸர்வேச்வரன்றிரு 

அரும்பத விளக்கம் .-- ப்ரவேசே வக்த்ருவைலக்ஷண்யத்தை 
யருளிச்செய்கிறார் ; ( ஆழ்வார்களித்யாதி ) நினைத்திருப்பர்கள்-ஆசார் 
யர்கள் என்றபடி . இப்படி நினைக்கைக்கு ஜ்ஞாபகமே தென்ன; ஆழ் 
வார்கள் கொண்டாடுகையாலே என்கிறார் . ( இன்கவிபாடு மித்யாதி ) 
அவதரித்தவர்களை நித்யஸூரிகளென்று நினைக்கப்போமோவென்ன; 
அருளிச்செய்கிறார் . (இவர்க ளித்யாதி ) இன்னவிடமென்றும் , இங் 
குள்ளார் அங்குள்ளாரென்றும் நிச்சயிக்கப்போகாமையாலே , அங் 
குள்ளாரென்றே நினைத்திருப்ப சென்றபடி . அன்றிக்கே , ஆழ்வார் 
கள் தான் , 

ஊரைப் பேரைச் சொல்லாமல் கவியை 
யிட்டு நிரூபிப்பானென்னென்ன ; அருளிச்செய்கிறார் . ( இவர்களித் 

இவை இரண்டு ஸங்கதியும் ஸ்வர ஸமன்று ; பிழையும் தெரி 
யாது ; வந்தவிடங்களிலே கண்டுகொள்வது . இப்படிப்பட்டவர்கள் 
காட்டிலே திரிவானென் என்ன ; அருளிச்செய்கிறார் . ( பேயரே எனக் 
கித்யாதி ) ஆனாலும் , சாஸ்த்ரவச்யரான மநுஷ்யரைவிட்டுக் காட்டி 
லே போகக் கூடுமோவென்ன ; அருளிச்செய்கிறார் . ( ஆன்விடை யே 
ழன்றித்யாதி ) 


அவர்கள் 


வ்யாக்யா நாவதாரிகை . 


வுள்ளம்ஊற்றுமறுத்தவளவிலும் க்ருபையைப்பண்ணும் தம்முடைய 
மனஸ்ஸிலும் கொடுமையைவைத்தேனென்கிறார் . இனியவர்கள் மனு 
ஷ்யால்லரென்று செம்பிலும் கல்லிலும் வெட்டிக்கொள்ள வமையும் . 
" சிறந்தார்க்கெழுதுணையாம் செங்கண்மால் நாமம் , மறந்தாரைமானி 
டமாவையேன் 

என்னும்படியே , அறிவு நடையாடாதவர்களிருக்கு 
மிடத்தில்வஸிக்குமதில் , காட்டிலேவர்த்திக்கவமையுமென்று காடுகளி 
லேவர்த்திப்பர்கள் . இங்ஙனேசெல்லுகிறகாலத்தில் , ஒருமழையையும் 
காற்றையுங்கண்டு திருக்கோவலூரிலே ஒரு இடைகழியிலே ஒருத் 
தர் புக்குக்கிடக்க , இருவராவார் சென்று , ஒருவர் கிடக்குமிடம் 
இருவர்க்குப் போரும் " என்றிருக்க , மூவராவார்சென்று , " இருவரிரு 
க்குமிடம்மூவர்க்கு நிற்கப்போரும் " என்று மூவரும் நிற்க , இருவர்வ 
ந்து நெருக்க , நீயும் திருமகளும் ) ( தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு 
மேலென்னடியாரது செய்யார் ) என்னும் நீயும் , உன்பரிகரமும் சென் 
று நலியப்புக , " நகழி நாவலாக , கி " " நகச்சிந்தாபாத்யதி ” என்று 
ஏறிட்டுக்கொண்டு நோக்கும் திருமகளும் , ( நின்றாயால் குன்றெடுத் 
துப்பாயும் பனிமறைத்தபண்பாளா ) மலையெடுத்துடம்பிலே விழுகிற 
மழையைக் காத்த நீர்மையை யுடையவனே . 

உடம்பிலே விழுந்த 
மழையை மலையெடுத்துப் பரிஹரித்தபோது பிறந்த ஹர்ஷம்போ 
லே யாயிற்று இவர்கள் நெருக்குப்பெற்ற போது இவனுக்கிருந்தபடி . 
( வாசல்கடை கழியாவுட்புகா காமரு பூங்கோவலிடை கழியேபற்றியி 
னி ) காமுகரானவர்கள் , உகந்தவிஷயங்களிலே , போகச்சொன்னாலும் 
தூணைக்கட்டிக்கொண்டு நிற்குமாப்போலே , இவ்வாசலுக்குப் புறம் 
போக மாட்டுகிறிலன் ; உள்ளுப்புகுர மாட்டுகிறிலன் . (இனி) இப் 
போது . இப்படி இருவருமாகத் தங்களை நெருக்கப்புக்கவாறே , நம் 
மையொழிய வேறே சிலர் நெருக்குகிறா ருண்டென்று , ஜ்ஞாநமாகிற 
விளக்கை யேற்றினார் . “ ஜா நவே நவாவதா " “ ஜ்ஞாந தீபோபா 
ஸ்வதா " விளக்குண்டானாலும் ஜ்ஞாநமில்லையாகில் பதார்த்தங்களை 
விவேகிக்கப்போகாது . 

முதலாழ்வார்க்கு ஜ்ஞாநம் பிறந்தபடி சொல்லிற்று . இருவ 
ராவார்க்கு , ஜ்ஞாநம் முற்றி பக்தியானபடி சொல்லிற்று . மூவரா 

அரு- இருவர் வந்து நெருக்கினாரென்னு மதுக்கு ஜ்ஞாபச மேதெ 
ன்ன அருளிச் செய்கிறார் ; ( நீயுந் திருமகளுமென்று .) வெறுந்தீபம் 
போராதோ ? ஜ்ஞாநதீபம்வேணுமோ ! என்ன ; அருளிச்செய்கிறார் . 
( விளக்குண்டானாலு மித்யாதி ) 


சு 


இயற்பா - முதற்றிருவந்தாதி 


வையந் தகளியா வார்கடலே நெய்யாக 
வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய 
சுடராழி யானடிக்கே சூட்டினேன் சொன்மாலை 
இடராழி நீங்குகவே யென்று . 

பதவுரை - வையம் - பூமியானது , தகளியா - அகலாகவும் , வார் 
பெருகுகிற , கடல் - ஸமுத்ரமானது , நெய்யாக நெய்யாகவும் , வெய்ய 
கதிரோன் -உஷ்ணமான கிரணங்களையுடைய ஸர்யனானவன் , விளக் 
காக - தீபமாகவும் , ( இப்படிவைத்து அநுமாநத்தாலே ஸர்வேஸ்வர 
னையறிந்து ) , செய்ய - சிவந்த , சுடர் - ஒளியையுடைய , ஆழியான் - 
சக்ராயுதத்தை யுடையனான ( ஸர்வேச்வரனுடைய ) , அடிக்கே - திரு 
வடிகளிலே , இடர் - துன்பமாகிற , ஆழி - ஸ முத்ரம் , நீங்குக - விலக 
வேணும் , என்று - இப்படி உத்தேசித்து , சொன் மாலை - சப்தஸந் 
தர்ப்பங்களை , சூட்டினேன் - ஸமர்ப்பித்தேன் . 
வ்யா - வார்க்கு , பக்தியுடையராய் அவனை யொழியச்செல்லாதவர்க 
ளுடைய ஸாக்ஷாத்காரம் பிறந்தபடி சொல்லிற்று . இம்மூவர்க்குக் 
மர்த்த மொன்றே . மூன்று ருஷிகள் கூடி ஒரு வ்யாகரணத்துக்கு 
கர்த்தாக்களானாற்போலே கர்த்ருபேதமுண்டேயாகிலும் அர்த்த சரீ 
ரம் ஒன்று ; த்ரிமுநிவ்யாகரணமென்னுமாப்போலே . 


தகளி என்றும் விளக்கு என்றும் நெய் என்றும் வர்ணிக் 
கிறபடி எங்ஙனேயென்னில் ; ஜகத்தானது ஸாவயவத்வாத் கார்ய 
மென்னக்கடவது ; கார்யமானது கர்த்ருமத்தாகக்கடவது ; அந்த கர் 
த்தா சங்கசக்ர கதாதரனென்கிறது . “ பாவயோநிவாக " சாஸ் 

பயோ 
த்ரயோநித்வாத் " என்று - ஆநுமாநிகரை சாஸ்த்ரகாரர் தூஷிக்கச் 
செய்தே , இங்கு ஆநுமாநிகமாகக் கொளும்படி எங்ஙனேயென்னில் ; 
" வேலாஜா - விரோயி நாயஜுகே- ணா - வ தேவலயம் 
வேஉநேதா " " வேதசாஸ்த்ராவிரோதிகா, யஸ்தர்க்கேணா நு ஸந்த 
த்தே ஸதர்மம் வேதநேதா : " என்று - வேதசாஸ்த்ரங்களோடு விருத் 
தமான தர்க்கம் நிஷேதிக்கப்படுகிறது ; அவிருத்தமானது ஸ்வீகரிக்க 
அரு - ஒருவனுக்கே ஜ்ஞா நபக்தி ஸாக்ஷாத்காரமாகிற மூன்றும் வே 

கையாலே , ( மூவர்க்கும் அர்த்தமொன்றென்கிறது ). வக்தாமூவ 
ராயிருக்க , ஒன்றாகிறபடி எப்படியென்ன ; அருளிச்செய்கிறார் . 
( மூன் றுருஷிகளித்யாதி ) வ்யாகரணம் -சப்தசாஸ்த்ரம் . 


ண்டு 


க - பா - வையந்தகளியா , 


உ. 


23 


வ்யா - ப்படுமென்று சொல்லுசையாலே , அது தர்க்கமாகக் கொள்ளு 
கிறது . " தாயா- ந- ஹீ தவ வாக வா - த- நியாயக்காக " 
" ந்யாயா நுக்ருஹீதஸ்ய வாக்யஸ்யார்த்த நிச்சாயகத்வாத் " என்கிற 


படியே . 


( வையந்தகளியா ) ஸாவயவமுமாய் கார்யமு மாகையாலே , 
வையம் தகளி என்கிறது . ( வார்கடலே நெய்யாக ) வார்கடல் - சூழ் 
ந்தகடல் . பூர்ணமான கடலென்னவுமாம் . நதியினாலே ஜலம் புகுந்த 
தென்று பூர்ணமாகாதிருக்கையாலும் , இல்லையென்று குறையாதிருக் 
கையாலும் , பூமிக்கு உயர்ந்திருக்கச்செய்தே பூமியை அழிக்கமாட் 
டாமையாலும் , கார்யமென்று தோற்றுகையாலே , நெய்யாகக் கொள் 
ளுகிறது . ( வெய்யகதிரோன் விளக்காக ) முப்பது நாழிகையி லொரு 
நாழிகை குறையவு மேறவும் நிற்கப்போகாமையாலே ஹீஷோதே 
தி : " " பீஷோதே திஸூர்ய: என்று - ஈச்வர கார்ய 

பூத 
னென்று தோற்றுகையாலே. விளக்கு என்று சொல்லிற்று தன்னை 
யும்காட்டி ஈச்வரனையும் ப்ரகாசிப்பிக்கையாலே . வெய்ய கதிரோன் 
என்று விளக்கினுடைய ஸ்தாநத்திலே சொல்லுகையாலே . இப்படி 
க்கு ஸகலத்துக்கும் அவன் சேஷி , ஸகலமும் அவனுக்கு கார்யதயா 
சேஷமென்றறிந்தால் , அங்குத்தைக்கு அஸாதாரண பரிசர்யைபண் 
ணும்படி சொல்லுகிறது மேல் , ( செய்யசுடராழி ) செய்யசுடரென்றது . 
ச்யாமமான திருமேனிக்குப் பகைத்தொடையாயிருக்கை . இத்தால் , 
நிவி_பேஷவி நாது " நிர்விசேஷசிக்மாத்ரம் ப்ரஹ்ம " 
என்கிறபக்ஷத்தைத் தவிர்க்கிறது . இதராயுதங்களையுடைய தேவதாந் 
தரங்களையும் வ்யாவர்த்திக்கிறது . ( அடிக்கே என்று - விக்ரஹவத்தை 
யைச்சொல்லுகிறது . அடி என்றத்தாலே , தம்முடையசேஷத்வம் 
சொல்லுகிறது . ( சூட்டினேன் சொன்மாலை ) பரிமளம் மாமுதமாலை 
யைச்சூட்டினேன் ; " சொற்றொடை " என்னுமாப்போலே . ( இடராழி 
நீங்குகவேயென்று ) இடர்கடலானது வற்றவேணுமென்று , தாபத் 
ரயத்தாலே தப்தரானவர்கள் இதைக் கற்றுத் தம்வழியே போந்து 
அரு- முதற்பாட்டு . - தகளியானது ஸாவயவமும் கார்யமுமாயிரு 
க்கையாலே , தகளியோட்டை ஸாம்யம் . 

ஸமுத்ரம் மர்யாதை 
கெடாதிருக்கையாலே , ஒருத்தனாஜ்ஞையாலே உண்டானது ; 
ன்று . அதினுடைய கார்யத்வம் தோற்றுகிறது . ஆதித்யன் அவனாஜ் 
ஞையிலே நடக்கையாலே தன்னை சேஷத்ரவ்யமாகக்காட்டி ஈச்வ 
ரனை சேஷியாகப் ப்ரகாசிப்பிக்கிறானென்ற படி . 


அ 


இயற்பா - முதற்றிருவந்தாதி 


வ்யா- இடர்க்கடலைப் பிழைப்பார்களென்று . அன்றிக்கே , அவனைப் 
பேசப்பெறாத தம்முடைய இடர்போகவென்றுமாம் . 

மற்றை யாழ்வார்களில் இவர்கள் ஜ்ஞாநப்ரதாநராய் , பரதசை 
யோடு உகந்தருளின விடங்களோடு வாசியறக் கடல்கோத்தாற்போ 
லே இவர்களுடைய பக்தி எங்குமொக்க வ்யாபித்திருந்ததே யாகி 
லும் , கிண்ணகத்திலாறு எங்கு மொக்கப்பரந்துவாரா நிற்க நீருக் 
கோரிடத்திலே நோக்காமாப்போலே , திரு வுலகளந்தருளினவிடத்தி 
லும் திருமலையிலும் ஊன்றியிருக்கும் . இவர்கள் ," பேயரேயெனக்கியா 
வரும் " என்னுமாப்போலே , ஸம்ஸாரிகளோடு பொருந்தாமையாலும் , 
ஸ் ,தாவரங்களுக்கு விபரீத ஜ்ஞாநமில்லாமையாலும் , அவற்றோடே 
பொருந்திக் காடுகளிலே வர்த்திப்பர்கள் . யத்ரஸாயங்க்ருஹராய் அ 
ஸ்தமித்த விடத்தே யுறங்கி யொருவரையொருவ ரறியாமல் திரியா 
நிற்பர்கள் . 

இவர்களைக்கூட்டி இவர்கள் தன்னை அனுபவித்து , ஹர்ஷத்துக் 
குப் போக்குவிட்டு , வழிந்தசொல்லாலே தானும் ஜகத்தும் வாழவே 
ணுமென்னா நின்றான் எம்பெருமான் , யாத்ருச்சிகமாக ஒரு இடைகழி 
யிலே பெருங்காற்றும் மழையும் கண்டுபுக்கு ஒருவர்கிடக்க, மற்றொ 
ருவர் , " ஒருவர் கிடக்கிறவிடம் இருவர்க்கு இருக்கலாம் " என்றார் . மற் 
றையவர் , " இருவரிருக்குமிடம் மூவர்க்கு நிற்கலாம் " என்றார் . இவர் 
களை எம்பெருமானும் பிராட்டியும் புகுந்து நெருக்குகிறார்கள் . ( வாச 
ல்கடைகழியா வுட்புகா ) இவர்கள் ஸம்பந்தமில்லாத புறம்பும் உள்ளு 
ங்காட்டுத் தீயோ டொக்கும் . நம்மையொழிய நெருக்குகிறாரை யறிய 
ஒருப்ரகாசகம்வேணு மென்ன உண்டாக்குகிறார் இவர்களிலே யொ 
ருவர் . “வதி.விவ " " பதிம்விச்வஸ்ய " என்கிறபடியே , பசிய :பதி 
யேஜகத்துக்கு நிர்வா ஹகரென் கிறார் ஒருவர் ; விஷயத்திலே ஈடுபட் 

பக்திரூபமானவிளக்கேற்றினார் ஒருவர் ; அதுடையார்க்கு அவன் 
காட்டக்காணும் வடிவை ஸாக்ஷாத்கரித்தாரொருவர் . ஜ்ஞாநபக்தி 
ஸாக்ஷாத்காரங்கள் மூன்றும் அடைவே யொருவர்க்குப் பிறந்ததானா 
லோ வென்னில் ; ஒண்ணாது ; வ்யா காணத்துக்கு மூன்று கர்த்தாக்க 
ளுண்டானாற்போலே மூவருங்கூடி இவ்வர்த்தத்தைநிலையிட்டார்கள் . 
அரு- திரியவும் விசதமாக வருத்தியிலே பேறுகைக்காக ப்ரவேசம் 
தொடங்கிப் பாட்டுக்கர்த்த மருளிச்செய்கிறார் . ( மற்றை யாழ்வார் 
களிலித்யாதி ) 


க் - பா - வையந்தகளியா . 


வயா - அநுமாநமுகத்தாலே இழிகை தர்சநத்துக்கு விருத்த 
மன்றோவென்னில் ; வேதசாஸ்த்ர விருத்தமான அநுமாநம் இங்குத் 
தவிருகிறது . “வேலாஜா -விபோயி நா யஷகே - ணா - ந - வ 

" வேதசாஸ்த்ராவிரோதிநா யஸ்தர்சேணாநு ஸந்தத்தே 
என்று சாஸ்த்ரத்தோடு சேரு மதுமாகமிது . ஸாவயவத்வாத்சார்யம் ; 
கார்யம் விசித்ரமாகையாலே , கர்த்தாவும் ஆச்சர்யசக்தியுக்தனாக 
வேணும் . 

( வைபந் தகளியா ) பூமி கடினையாகையாலே தகளியாக்கிற்று . 
( வார்கடல்) த்ரவத்ரவ்யமாகையாலே நெய்யாசக்கொண்டது . ( வெ 
ய்யகதிரோன் ) தேஜ : பதார்த்தமாகையாலே விளக்காகக் கொண் 
டது . இம்மூன்றும் பஞ்ச பூதங்களுக்கு முடலக்ஷணம் . ( வையம் ) 
பெரியவெள்ளத்திலே ஒருகழல் மிதக்குமாப்போலே , பூமி ஜலத்திலே 
நிற்கும்போது இதுக்கு ஓரடி வேண்டாவோ ? ( வார் படல் ) பூமியை 
அபிபவியாதே நிற்கும் ஃபாது ஓரடிவேண்டாவோ ? ( வெய்ய கதி 
போன் ) முப்பதில் ஒன்று ஏறுதல் குறைதல் செய்யாதபோதே , 
ஹீஷோடேதிலா) : " " பீஷோதேதிஸூர்ய: ஆகவேண்டா 
வோ ? " யஸவ - ஜ ." " யஸ்ஸர்வஜ்ஞ: " இத்யாதிகளிற்சொல்லுகிறவ 
னாகவேண்டாவோ? ( செய்யவித்யாதி ) இதுக்கொரு நாதனுளன் என் 
றிருந்தால் அடிமைசெய்யவேண்டும் .(சுடராழியான் ) ப்ரஹ்மருத்ராதி 
களுக்கும் ஜகத்தில் ஏகதேச ஸம்பந்தமுண்டே யென்னில் ; அத் 
தை வ்யாவர்த்திக்கிறது . ரூபாதிகளில்லையென்னும் வாதிகளை நிர 
ஸ்தராக்குகிறது . ( அடிக்கே ) பிராட்டியல்லரே ; முறை தப்பா தபடி 
வேணுமே .( சூட்டினேன் சொல்மாலை ) " யதோவா வா நிவ தானே " 
" யதோவா சோநிவர்தந்தே " என்கிறவிஷயத்தை மறுபாடுருவப் பேசி 
ப்பண்டில்லாத வழகு முண்டாக்கினேன் . ( இடரித்யாதி ) என்னை 
புளனாக்குகைக்காக . சொல்லாதிருக்கை இடர் . " இடரார்படுவார் " 
இத்யாதிவத் , குணத்தை அநுஸந்திக்கிலும் ப்ரகாரிபர்யந்தமாயிருக் 
கும் இவர்களுக்கு . 

அரு - வையந்தகளிக்கு கார்யகாரணம் சொல்லிற்றுக் கீழ் ; 
இங்கு ஸ்வபாவபரமாக யோஜிக்கிறார் . ( பூமி கடினையாகையாலே 
யித்யாதி ) புஷ்பாத்யுபகரணங்களைக்கொண்டு ஏத்தினால் இடர்போ 
மோ ? என்ன ; அருளிச்செய்கிறார் . (இடபார்படுவா ரித்யாதி ) கார் 
யரூபமான ஜகத்தை அநுஸந்தித்தால் , ஸர்வேச்வானை யறியப் 
போமோ ? என்ன ; அருளிச் செய்கிறார் . ( குணத்தை யித்யாதி ) 


க 0 


இயற்பா - முதற்றிருவந்தாதி . 


என்று கடல்கடைந்த தெவ்வுலகம் நீரேற்றது 
ஒன்று மதனை புணரேன் நான் - அன்ற 
தடைத்துடைத்துக் கண்படுத்த வாழி ; இது நீ 
படைத்திடந் துண்டுமிழ்ந்த பார் . 

ப - உ . கடல் - ஸமுத்ரத்தை , கடைந்தது - மதனம்பண்ணியது , 
என்று எந்தநாள் ; நீர் - (தான ) ஜலத்தை , ஏற்றது வாங்கிக்கொண் 
டது , எவ்வுலகம் - எந்தபூமிக்காக ; அதனை - அந்த வ்யாபாரங்களை , 
ஒன்றும் - கொஞ்சமும் , நான் - யான் , உணரேன் - அறிய மாட்டேன் . 
அன்று - அப்பொழுது , அடைத்து - தடுத்து , உடைத்து - அழித்து , 
கண்படுத்த - நித்ரை செய்த , ஆழி - ஸமுத்ரம் , அது - அந்தஸ மு 
த்ரம் , நீ படைத்து - நீஸ்ருஷ்டித்து , இடந்து - பிரித்து , உண்டு- (தன் 
வயிற்றில் வஸிக்கும்படி ) புசித்து , உமிழ்ந்த - கொட்டளித்த , ( வெ 
ளிப்படுத்தின ) , பார் - பூமி , இது - இந்த பூமி . 

வ்யா - மாறனேரிநம்பி , “ எம்பெருமானை மறக்க விரகில்லையோ " 
என்றாராம் . ஜகத்தி னிடர் தீருகை அர்த்தாத்ஸித்தம் . 

இரண்டாம்பாட்டு - (என்று ) இன்னமும் திரையும் நுரையும் 
மாறிற்றோ. ( எவ்வுலசம் ) லோகாந்தரத்தேயோ; அடிச்சுவடுதெரியா 
தோ ? ( ஒன்றுமதனை யணரேன் நான் ) அன்று எங்கேபோனேனோ 
உணரேன் நான் ) அன்றைக்கு எனக்கென்ன வே யொருவிவுயந்தேடி 
யந்தாப்பட்டேன் ( அன்றித்யாதி ) ஒன்றேயோ ; பருத்திப்பட்ட பன் 
னிரண்டும் பட்டதில்லையோ . உணரேன் என்று இழந்தநாளைக்கு 
சோகிக்கிறார் . 

அரு - எத்தைக்கண்டாலும் அவனாகத்தோற்று மென்னு மது 
க்கு ஸம்வாதமாக ஓரைதிஹ்ய மருளிச் செய்கிறார் . ( மாறனேர் 
இத்யாதி ) 

( க ) 
இரண்டாம் பாட்டு . - என்று எவ்வுலகம் என்றது ஸ்வரத்திலே 
யாய் , இன்றன்றோ? இவ்வுலக மன்றோ? என்று ப்ரத்யக்ஷமாய்த் தோ 
ற்றுகிறது . மூலத்திலே அர்த்தமாக்கி , ( பன்னிரண்டும் பட்டதில்லை 
யோ ) என்று சுருக்கினபடி . என்று எந்தச் கடல் கடைந்தது ; என்று 
அந்தஸமுத்ரத்தை அடைத்து உடைத்துக் கண்படுத்தது ; எவ்வுல 
கம் நீரேற்றது ; இந்தபார் , நீபடைத்து இடந்து , உண்டு உமிழ்ந்த 
இவை ஒன்று மதனை யுணரேன் நான் ; என்று அந்வயமாக்கி யருளிச் 
செய்கிறார் . (உணபோனென் றித்யாதி .) 


உ - ம்பா - என்று கடல்கடைந்தது . 


- 


வ்யா - கார்யாக்காரணாநுமாநம் வேணுமோ அவனுடைய அதிமாநு 
ஷசேஷ்டிதங்கள் கிடக்கச்செய்தே . ( என்று ) கடைந்த நுரையும் திரை 
யும் மாறிற்றோ. ( சடைந்தது ) கடையப்புக்குக் கைவாங்கினவர்களை 
ஈச்வானாகக் கொள்ளவேணுமோ ? ( எவ்வுலகம் நீரேற்றது ) இன்று 
மஹாபலியாலே நோவு படாநின்ற சோ ; அவனடிச்சுவடு மாறிற்றோ ; 
" வாமனன்மண்ணிது " என்னும்படி தோற்றுகிற தில்லையோ . இவ் 
வுலகமன்றோ நீரேற்றது என்கிறது . ( ஒன்று மதனை யுணரேன் 
நான் இச்சேஷ்டிதங்கள் கிடக்கக் கார்யாத் காரணாநுயாநம் பண் 
ணித்திரியவோ நான் , அன்றிக்சே , " ஒன்று மதனை யுணரேன் " என்ற 
து - அதிமாநுஷசேஷ்டிதங்களைக்கண்டு " எத்திறம் என்று மோஹிக் 
கிறாராகவுமாம் . " என்று கடல்கடைந்த தெவ்வுலகம் " என்றது , எல் 
லாச்செயல்களுக்கு முபலக்ஷணம் . " என்று என்றது . ஜ்ஞாநவை 
சத்யம் சொல்லுகிறது . ஜ்ஞாநமாவது யத்தேசகால ஸம்பங் 
திதயா யாதோரர்த்தம் தோற்றிற்று , தத்தேசகால ஸம்பந்திதயா 
அவ்வர்த்தத்தைக் காட்டுகையிறே . ( அன்றித்யாதி ) நீ அணை யடை 
த்துத் திருவில்லாலே அழித்துண்டாக்கின கடலிலே . கண்படுத்த 
கண்வளர்ந்த ஆழி . உடைத்து-ஸம்ஹரித்தென்னவுமாம் . ( இதுவித் 
யாதி ) இல்லாதவன் று ஸ்ருஷ்டித்து ப்ரளயங்கொள்ள அண்டபித்தி 
யில் நின்றும் ஒட்டு விடுவித்து , ப்பளயம்வருகிறதென்று ஏற்கவே 
திருவயிற்றிலே வைத்து வெளிநாடு காணப் புறப் 

காணப் புறப்பட விட்ட பார் . 
அரு- இரண்டாம் யோஜனைக்கு அவதாரிகை யருளிச்செய்கிறார் . 
( கார்யாத்காரணாநு மாக மித்யாதி ) அநுமாநம் கீழிற் பாட்டிலே.. 
எவ்வுலகம் என்றது. இவ்வுலக மென் கைக்கு ஜ்ஞாபகமேதென்ன ; 
அருளிச்செய்கிறார் . ( இன்று மஹாபலியாலே இத்யாதி ) " அதனை 
என்றது - கீழ்ச்சொன்ன அநுமாநமாதல் ; இப்பாட்டிற் சொன்ன 
சேஷ்டி தமாதல் . மேலே அதுவாதத்திலே எல்லாச் செயல்களும் 
சொன்னால் , இங்கு எடுக்கிற விடத்திலும் , என்று அது அடைத்தது ; 
எவ்வுலகம் படைத்திடந்துண் டுமிழ்ந்தது ; என்று சொல்லவேண் 
டாவோவென்ன ; அருளிச்செய்கிறார் . ( என்று கடல்கடைந்த தெவ் 
வுலக மித்யாதி ) " என்று என்று கண்டாற்போலேயிருக்க , ப்ரச்சு . 
பமாகையாலே , அன்று செய்ததும் இப்போது செய்தாற் போலே 
யிருக்கையாலே , ( ஜ்ஞாநவைசத்யம் ) என்கிறது . அன்று செய்தது 
இப்போதுதோற்றுகை ஜ்ஞான மோவென்ன ; அருளிச் செய்கிறார் . 
( ஜ்ஞாநமாவ தித்யாதி ) 


" 


க 2 


இயற்பா - முதற்றிருவந்தாதி 


பாரளவு மோரடிவைத் தோரடியும் பாருடுத்த 
நீரளவுஞ் செல்ல நிமிர்ந்ததே - சூருருவின் 
பேயளவு கண்ட பெருமா னறிகிலேன் 
நீயளவு கண்ட நெறி . 
ப.உ .-- ஓரடி - அத்வி தீயமான ஒரு திருப்பாதத்தை , பாாளவும் 
பூமிமுழுதும் , வைத்து வைத்து, ஓரடியும் மற்றொரு திருப்பாதத்தை 
யும் , பார் - பூமியை ( அண்டகடா ஹத்தை ) , உடுத்த - சூழ்ந்த , நீர 
ளவும் ஜலபர்யந்தமும் , செல்ல- போம்படி , நிமிர்ந்ததே-வளர்ந்ததே ? 
சூர் - தெய்வப்பெண்ணினுடைய , ( யசோதையினுடைய ) உருவின் - 
வடிவையுடைய , பேய் - பிசாசமான பூதனையினுடைய , அளவு - 
எல்லையை , கண்ட - அறிந்த , பெருமான் - ஸ்வாமியே ! நீ - நீ , அள 
வுகண்ட - எல்லையாகக்குறித்த , நெறி - நல்வழியை, அறிகிலேன் - 
அறிய மாட்டுகிறிலேன் . 

வ்யா --இது என்றது - தாமிருந்த பூமியாகையாலே. அது என் 
மது - அத்தோடு ஸம்பந்தித்த கடலா கையாலும் , அஸந்நிஹிதமாகை 
யாலும் , " ஆழி - அது " என் றந்வயம் . செய்யுடையவனன்றோ க்ருஷி 
பண்ணுவான் ; அல்லாதார்க்கும் ஈச்வரத்வ ட்ரஸங்க முண்டாகில் , 
இதிலே யவர்களுக்கு மொரு தொழிலுண்டாகாதோ. ( 2 ) 

அவ .-- மூன்றாம் பாட்டு . -- ( பாரித்யாதி ) அப்பூமியை யடைய 
வளந்தானென்று இவனுக்கு ஈஸ்வாதவம் சொல்ல , அளக்கைக்கு 
விஷய முண்டாகிலன்றோ என்கிறார் . 

( பாரளவு மோரடிவைத்து ) பூமியுள்ள வளவு மோரடிவைத்து . 
( ஓரடியும் ) வைத்த வடியைச் சொல்லவுமாம் மற்றை யடியாகவு 
மாம் . (பாருடுத்த ) " பௌவ நீருடையாடையாகச்சுற்றி 

என்கிற 
அரு .-- இது - அ . - என்று , ஸந்நிஹிதமாகவும் அஸந்நிஹித 
மாகவும் சொல்லுவா னென்னென்ன ; அருளிச்செய்கிறார் . ( இது 
வென்றது தாமித்யாதி ) , அத்தோடு - ஹீராப்தியோடு , அடைத் 
துடைத்துக் கண்படுத்தவாழி அத ; படைத்திடந்துண் டுமிழ்ந்தபார் 
இது ; என் றந்வயம் . என்று இவையெல்லாம் செய்தருளிற்று ; அ 
ன்று அந்தந்தக் காலங்களிலே , ஒன்று மதனை - அவற்றுளொன்றை 
யும் , உணரேன் - அறிந்தேனில்லை யென்றபடி . 

( உ ) 
மூன்றாம்பாட்டு.- கீழ்ச்சொன்ன இரண்டுக்கும் அநுகுணமாக 
இரண்டர்த்த மருளிச்செய்கிறார் . ( பௌவநீரித்யாதி ) 


கூ - பா - பாரளவுமோரடி . 


கரு 


வ்யா- படியே , பூமியை யாவரித்த ஜலத்தைக் கடந்தென்னவு 
மாம் ; மேலில் அண்டத்தைச் சூழ்ந்த ஜலத்தளவும் சென்ற தென்ன 
வுமாம் . ( சூருருவித்யாதி ) சூருமணங்குந்தெய்வப்பெண் என்கிற 
படியே , விலக்ஷணமான வடிவென்கிறது . பேயைத் தெய்வப்பெண் 
ணென்னலாமோ வென்னில் ; வியாவாஉேவயோ நய பிசாசா 
தேவயோ நய 8 " என்று - பிசாசங்களையும் சேவயோநியிலே கூட்டு கை 
யால் ஆர் . ( பேயளவுகண்ட ) பேயாக பரிச்சேதித்த . பேயாக பரிச்சே 
திச்கையாவது முடிக்கையென்று பொருளாமிறே , (பெருமான் ) பூத 
கையை முடித்து ஒருசேஷியை ஜகத்துக்குத் தந்தாய் . " ஜது . தவி 
ஷவ வஹீ ஐமயூரேசா : “ ஸ்தயம் தத்விஷஸம்மிச் 
ரம் ரஸ்யமா ஸீ ஜ்ஜகத்குரோ : ( அறிகிலேனித்யாதி ) நீசெய்த 
ஒரோ செயலை என்னால் பரிச்சேதிக்கப்போகிறதில்லை . அன்றியே , 
மஹாபலியாலே அபஹ்ருதையான பூமியை யளந்து உன் கிருவடி 
களிலே இட்டுக்கொண்டாற்போலே , என்னை உன் திருவடிகளிலே இட் 
டுக்கொண்டு , பூதனைபைப் போக்கினாற்போலே என்னுடைய விரோ 
தியைப் போக்கி என்னை விஷயீகரித்தபடி அறிகிலேனென்னவுமாம் . 

பாரளவும் - அளவிலே குசை சாங்கின வருமை , உடுத்த நீரளவும் 
ஆவரண ஜலம் . பேயளவு- எல்லை . பெருமான் - அச்செயலாலே யென் 
னையுண்டாக்கினவன். நீ சிலரைப் பரிச்சேதிக்கும் போது வருத்த 
மில்லை ; உன்னைப் பரிச்சேதிப்பார் முடிந்தேபோ மித்தனை . தாயைப் 
பேயாக்கின . நீ அளவிட்டுவைத்த உபாயம் . உணராதொழியப் 
பண்ணுகிறாயோ , உணரப்பண்ணுகிறாயோ . 

அவ .-- மாலாம்பாட்டு.- நீரறிந்தி லீராகில் ஈச்வரனறியானோ 
வென்ன ; " எம்பெருமான்ப்ரஸா 

ன்ப்ரஸாதமடியாகப்பிறந்த அறிவுடையநான் 
தடுமா 

றானின்றேன் , தபஸ்ஸமாதியாலே பெற்ற அறிவுடையவன் 
உபதேலிப்பதே என்று க்ஷேபிக்கிறார் . 

அரு.- பார் - பூமியாதல் , அண்டபித்தியாதல் , ஆவரித்தஜலம் 
சுத்தோதகம் . நெறி- செய்யாதல் ; உபாயமாதல் . குசை தாங்குகை 
கடிவாளத்தை விட்டுப் பிடிக்குமாப்போலே மட்டிலே நிறுத்து கை 
எல்லைகாண்கை - முடிக்கை. அளந்தத்தையும் பேயை முடித்ததை 
யும்பற்ற அருளிச்செய்கிறார் . ( நீசிலரை இத்யாதி ) 

நாலாம்பாட்டு .-- " ராஜா ந 8 நிவே சு " ஈச்வராத்ஜ்ஞாக 
மந்விச்சேத் . " என்று-ஈச்வரனாகச் சொல்லப்பட்ட ருத்ரன் அறியா 
னோவென்ன; " அறிவானாம் " என்கையாலே க்ஷேபம் தோற்றுகிறது . 


16 


இயற்பா- முதற்றிருவந்தாதி . 


நெறிவாசல் தானேயாய் நின்றானை யைந்து 
பொறிவாசல் போர்க்கதவஞ் சாத்தி - அறிவானாம் 
ஆலமர நீழ லறம் நால்வர்க் கன்றுரைத்த 
ஆலமமர் கண்டத் தரன் . 

( ச ) 
ப - உ - ஆலமர நீழல் - வடவ்ருக்ஷத்தின் சாயையில் , அறம் - தர் 
மத்தை , நால்வர்ச்கு - ( அகஸ்தயர் முதலான ) நாலுபெயர்களுக்கு , 
அன்று - அந்தநாளில் , உரைத்த உபதேசித்த, ஆலம் 

ஆலம் - விஷம் , 
அமர் - அடங்கிய , கண்டத்து - கழுத்தையுடைய , அரன் - சிவன் , 
ஐந்து - ஐந்து வகைப்பட்ட , பொறி - இந்த்ரியங்களினு டைய , வாசல் 
த்வாரங்களில் , போர் - யுத்தம்செய்கிற , கதவம் - கபாடத்தை , சாத் 
தி - அடைத்து , நெறி - ஸ்வரூபாநு ரூபமான , வாசல் - உபாயம் , 
தானேயாய் - அநந்யஸாத்யமாய் , நின்றானை இருக்கிற ஸர்வேச்வ 
ரனை , அறிவானாம் - தெரிந்துகொள்வனாம் . 
வ்யா- ( நெறி யித்யாதி ) நெறியானவாசல் ; உபாயமான வாசலென் 
னவாம் . நெறி என்று உபாயமாய் , " வாசல் " என்று உபேயத் 
தைச் சொல்லிற்றாய் , உபாயமும் உபேயமும் தானேயாய் நின்றவ 
னையென்றுமாம் . இப்போது இது சொல்லுகிறது - ப்ராப்தியவனையொ 
ழிய உண்டாகிலன்றோ அறிவு மவனையொழிய உணர்வதென்கைக் 
காக . ( ஐந்துபொறிவாசல் ) ஒன்றையடக்கில் ஒன்று திறக்குமென் 
கை , நீரையடைக்கப் புக்கால் , ஓரிட மடைக்க ஓரிடம் கோழைப்படு 
மாப்போலே . வது ஓ oUa : சஞ்சலம்ஹிமா : " என்கிறபடியே . 
( போர்க்கதவர் .) அடைக்கப்புக்கால் ஒண்ணாதபடி பொராநின்ற கத 
வம் , சாத்தி என்றது - அடைக்கப்போகாமையாலே . அறிவானாம் 
என்று க்ஷேபிக்கிறார் . ( ஆலமர நீழல் ) தான் சபஸ்ஸபண்ணின 

ஆல 
மரநிழலிலே . தான் பகவத்ஸம்பந்தம் பண்ணுவ கற்கு முன்னே சிஷ் 
யபரிக்ரஹம் பண்ணுவாரைப் போலே . ஸர்வஜ்ஞனான அஜ தசத்ரு 
வுக்கு ப்ரஹ்மஜ் ஞாநமின்றியே யிருக்கிற பாலாகி உபதேசித்தாற் 
போலே . ( அறம் ) ஸமாஸ்ரயணப்ரகாரம் , ( நால்வர்க்கு அசஸ்த்ய 

அரு - கோழைப்படுசை - நெகிழ்ந்து சாைகை . ண்ணுவதுக்கு - 
தனக்குண்டாவதுக்கு முன்னே யென்றபடி . " அறிவானாம் " என்று 
இவனுக்கு ஜ்ஞாநஹீநத்வம் சொல்லுகையாலே , இவன் உபதே 
சிக்கிறதற்கு இதுவு மொரு த்ருஷ்டாந்த மருளிச்செய்கிறார் . ( ஸர் 
வஜ் ஞனான வித்யாதி . ) அஜாதசத்ரு தர்மபுத்ரன் , இந்தவிடம் 
தெரியாது . 


C 


சா - பா- நெறிவாசல் . 


கரு 


வ்யா- புலஸ்த்யாதிகளுக்கு . ( ஆலம கர்சண்டத்தரன் ) தாமஸகு 
ணத்துக்குச்சேர்ந்தது செய்யுமதல்லது வேகா தஞாயதே ஜா நம் 
" ஸத்வாத்ஸம்ஜாயதேஜ் ஞாநம் என்கிறபடியே , கதற அவன் கடவ 
னோவென்கிறார் . 


நெறிவாசல் ) ஸ்வரூபா நு ரூபமான உபாயமென்று டாம் . ( ஆய் 
நின்றானை ) ஸித்தம் . ( சாத்தி ) வருந்திச் சாத்தலாமித்தனே ; தாளிட 
வொண்ணாது , முகத்திலே யறையும் . நல்லவிஷபங் சாட்டாவிடில் 
குதறு கொட்டும் . வாரஷா நிவ - த - தே " பரந்த்ருஷ்ட்வா நிவர் 
த்கதே . " பண்ணாவிடில் உபாயமுண்டோ. ( அறிவானாம் படபடென 
சிஷ்ஷுக்கொள்ளு மத்தனையல்லது அறிவுக்கு அடைவுண்டோ. சீரா 
மப்பிள்ளைக்கு பட்டர் , " இது வேதாரகமாகவிருக்கிற ஸாதுவை நலி 
யாதே " என்றருளிச்செய்தார். நால்வர் -தக்ஷாதிகள் . ( ஆலமமரித் 
யாதி ) எம்பெருமான் கொடுத்த வெளிச்செறிப்பு மாத்ரத்தையும் விஷ 
ஹரண சக்தியையுங்கொண்டு இத்துறையி லே இழியப்போமோ. ( ச ) 

அவ.-- ஐந்தாம்பாட்டு - நாட்டிலே ஈர்வரனாகநிச்சயித்துப்போ 
ருகிறவனை “ அறிவானாம் " என்னு நீர் சொல்லுகிறபடி எங்கனேயென் 
னில் ; அவ்வீச்வாத்வம் போலே காணுங்கோள் அறிவுமென்கிறார் . 

( அரன் நாரனன் நாமம் ) ஒருத்தனுக்கு நாபம் - அரன் ; ஒருத் 
தனுக்கு நாமம் நாராயணன் . ஸ்ருஷ்டமான ஜகத்து தீம்பிலே 
கைவளர்ந்து தன்னை முடித்துக்கொள்ளப் புக்கால் , அத்தை ஸம் 
ஹரிக்கைக்காக அவன் கொண்டவடிவுக்கு ப்ரகாரபூதனான தான் 

அரு - ஆதிக்கு தக்ஷப்ரஜாபதி , கச்யபப்ரஜாபதி . குதறுகொட்டி 
யான இந்திரியங்கள் எப்போது நிவ்ருத்தமாமென்ன ; அருளிச்செய் 
கிறார் ( 

வாஷாநிவ த - தே " " பரம் த்ருஷ்ட்வாவேர்த்ததே ) 
என் 

று . துர்க்ரஹமான இந்திரியங்களை நிக்ரஹிக்க வேண்டுவானென் 
சென்ன ; அருளிச்செய்கிறார் ( பண்ணாவிடிலித்யாதி ) . ஸர்வேச்வர 
னை யறிகைக்கு உபாயமுண்டோ என்றபடி . ருத்ரன் அறிவுகேட்டா 
லே துரபிமாநி என்கைக்கு ஸம்வாதமாக ஓரைதிஹ்ய மருளிச்செய் 
கிறார் . ( சீராமப்பிள்ளைக்கு இத்யாதி , பிள்ளை , ருத்ரனுடைய துரபி 
மாநத்தையிட்டு அநேகமாக நிந்திக்க , அவனுக்கு அதுதாரகங்காணு 
ம் ; அவன் வழி ஏன் போகிறீர் என்றார் பட்டரென்றபடி . இத்துறை 
யிலே ஸர்வேச்வரனை அறியப்போமோ ? அறிவானம் என்றந்வயம் , 


கசு 


இயற்பா- முதற்றிருவந்தாதி . 


பது 


- 


அரன் நாரணன் நாமம் ஆன்விடை புள்ளூர் தி 
உரை நூல் மறையுறையுங் கோயில் - வரை நீர் 
கரும மழிப்பளிப்புக் கையது வேல் நேமி 
உருவமெரி கார் மேனி யொன்று . 

ப - உ . அரன் - அரனென்று , நாமம் ( ஒருவனுக்கு ) பெயர் ; நார 
ணன் - நாரணனென்று, நாமம் - ( ஒருவனுக்கு ) பெயர் ; ஆன் - ஜ்ஞா 
நமில்லாத , விடை - எருது , ஊர்தி - ( ஒருவனுக்கு ) வாஹநம் ; புள் - 
( கருடனென்கிற ) பக்ஷி , ஊர்தி - ( ஒருவனுக்கு ) வாஹநம் ; நூல் 
ஆகமம் , உரை - ( ஒருவன் விஷயத்தில் ) ப்ரமாணம் ; மறை - வேதம் , 
உரை - ( ஒருவன் விஷயத்தில் ) ப்ரமாணம் ; வரை - மலை ( சைலா ஸம் ), 
உறையும் கோயில் - ( ஒருவனுக்கு ) வஸிக்குமிடம் ; நீர் - ஜலம் ( ஸ 
முத்ரம் ), உறையும் கோயில் - ( ஒருவனுக்கு ) வஸிக்குமிடம் ; அழிப்பு - 
நாசம் செய்தல் , கருமம் - ( ஒருவனுக்கு ) தொழில் ; அளிப்பு - க்ருபை 
செய்தல் , கருமம் - ( ஒருவனுக்கு ) தொழில்; வேல் - வேலென்பது , 
கையது - ( ஒருவனுக்கு ) கையிலிருக்குமாயுதம் ; நேமி - சக்ரம் , கை 

( ஒருவனுக்கு ) கையிலிருக்குமாயுகம் ; உருவம் - ( ஒருவனு 
டைய ) வடிவு , எரி - தீபோன்றது ; உருவம் - ( ஒருவனுடைய) வடிவு , 
கார் - மேகம் போன்றது ; ஒன்று (இவ்விரண்டில் ) ஒருத்தன் , 
மேனி - சரீரம் .. 
வ்யா - அரனாகிறான் . ஈச்வரன் கையடைப்பாகக்கார்யம் செய்யு மிட 
த்திலும் அழியும் லீலாவிபூதியிலே இவனுக்கு அந்வயம் , மானா 
நிர்வாஹ கரானாரைப்போலே . நாரணன் ) உபயவிபூதியும் தனக்குவா 
ஸஸ்தாநமாய் அவற்றுக்கு ஆலம்பகமாயிருக்கு மென்றிட்டு , நாரா 
யணன் " என்று திருநாமம் . ( ஆன் விடைபுள்ளூர்தி ) கைக்கொளா 
டி 
களைப்போலே ஒருத்தனுக்கு ஒரு எருது வாஹதம் ; ஒருத்தனுக்கு 
ஒரு வேதாத்மாவாயிருந்துள்ள பெரியதிருவடி . (உரை நூல் மலைஉற ) 
ஒருத்தனுக்கு உத்கர்ஷம் சொல்லுவது ஆகமம் ; ஒருத்தனுக்கு உத் 
கர்ஷம் சொல்லுவது அபௌருஷேயமான வேதம் . (உறையுங்கோயில் 
வரைநீர் ) தன் காடியத்துக்குச் சேர்ந்தமலை ஒருவனுக்கு 

குவா ஸஸ் , 
நம் ; தன்னுடைய தண்ணளிக்குச் சேர்ந்தநீர் ஒருவனுக்கு . ( கரும 
மழிப்பளிப்பு ) ஒருவனுக்குக் கர்மம் அழிக்கை ; ஒருவனுக்குக்கர்படம் 

அரு --ஐந்தாம்பாட்டு . -- மானாவி - மஹா நவமியிற் பண்ணு 
அலங்காரம் . அது உடனே அழியுமென்றபடி . ஊர்தி - வாஹநம் . 
உரை -உத்கர்ஷத்தைச் சொல்லுகிறது . 


- 


விக்கு 


ண் 


தா 


ரு.- பா .-- அரன் நாரணன் 


கஎ 


வ்யா .-- ரக்ஷை . அழிக்கைஎன்றால் அதொன்றிலும் நிற்கும் . அளிப்பு 
என்றால் அழிக்குமதிலும் செல்லும் , ( கையதுவேல்நேமி ) ஒருவனுக்கு 
ஆயுதம் பிணந்தின்னிகளைப்போலே வேல் ; ஒருவனுக்கு ஆயுதம் , 
" தவைபவோகோயாதா பாஜவகமாயா " தமஸபரமோதாதா 
சங்கசக்ரகதாதர : " என்கிற ஆயுதம் , நிலாத்துக்குறிபகவான் , பட்ட 
ரை ,பரமபதத்திலும் ஈச்வரன் சதுர்ப்புஜனாயிருக்குமென்னுமிடத்துக் 
குப்ரமாணமுண்டோவென்று கேட்க; " தவைவோகோயாதா U ஐ 
வக உாயா " " தமஸஃபரமோதாதா சங்கசக்ரகதாதர : என் 
று பேசாநின்ற திறே என்றருளிச்செய்ய, அவன் கோபிக்க, " ப்ரமாண 
கதியி 

ருந்தபடி இது, ப்ரஸந்நராமித்தனையிறே " என்றருளிச்செய்தார். 
(உருவமெரிகார் ) ஒருவனுக்கு வடிவு எரி ; ஸம்ஸாரதப்தனாய்ச்சென் 
றவனுக்கு நெருப்பிலே விழுமாப்போலே . ஒருவனுக்குவடிவுகார் ; 
தப்தனாய்ச் சென்றவனுக்கு ஒருநீர்ச்சாவியிலே வர்ஷித்தாற்போலே 
ச்ரமஹரமான வடிவு . (மேனியொன்று ) இப்படி விஸத்ருசமாயிருக் 
கையாலே , ஒன்று சரீரம் ; ஒருத்தன் சரீரி . " சுக வரவிஷஜாஜா 
ஜ.நா நாஸ்வாதா" " அந்தப்ரவிஷ்டச் சாஸ்த்தாஜநாநாம் ஸர்வா 
த்மா " என்றால் , " வலவ - தாவரீராழி " ஸர்வஞ்சாஸ்யசரீரம் 
என்று தோற்று மாப்போலே , ஒருத்தன் சரீரம் என்றால் , ஒருத்தன் 
சரீரி என்று தோற்றுமிறே . 

அவ .-- ஜ்ஞாந மில்லாமையாலே இவனைச்வர்யமும் ஆறல் பிற 
லென்கிறார் . 

( அரன் ) சிலரை நசிப்பிக்குமவனொருவன் . ( நாரணன்) ததீயத் 
தை யொழிய உளனாகாதவ னொருவன் . நீயென்னையன்றியிலை 
( ஆன் விடை ) அநைச்வர்யஸூசகம் . ( புள் ) " கெருடவாகனன் நிற்க 

அரு.-- வேறொரு சப்தத்தாலே சொல்லாமல் , அழிப்பு- அளி 
ப்பு என்று இத்தையிட்டுச் சொல்லுவானென்னென்ன ; அருளிச் 
செய்கிறார் . ( அழிக்கையென்றா வித்யாதி ) அவன் க்ருத்யந்தானும் , 
இவனே அந்தராத்மாவா யிருக்கச்செய்கையாலே , அதுவும் இவ 
னிட்டவழக் கென்கைக்காக இந்தசப்தத்தாலே சொல்லுகிறதென்று 
பாவம் . திருவாழியே ஆயுத மென்கைக்கு ஸம்வாதமாக ஓரை திஹ் 
யமருளிச்செய்கிறார் . ( நிலாத்துக்குறிபகவானித்யாதி ) 

மேல் யோஜனைக்கு அவதாரிகை யருளிச்செய்கிறார் . ( ஜ்ஞா 
மில்லாமை இத்யாதி ) ஆறல் பீறல் - சாடு . ஆறல் சோறும் , பீறல் 
புடைவையும் , என்றர்த்தம் . நையசல் என்று தவறி 


கஅ 


இயற்பா. - முதற்றருவந்தாதி . 


வ்யா .-- இவனைச்வர்யஸூசகம் . (உரை ) ஆப்திகேட்கவேண்டில்விப் 
ரலம்பாதிதோஷ தூஷிதம் . (மறை ) அபௌருஷேய நித்யநிர்த்தோஷ 
ச்ருதி , (வரை ) காடிந்யத்துக்கு ஸத்ருசமான விடம் . ( நீர் ) தண்ணளிக் 
குத்தக்கவிடம் . ( கருமம் அழிப்பு) நசிப்பிக்கை . ( அளிப்பு ) க்ஷிக்கை. 
( வேல் ) காணவயிறழலும் , நேமி ) விட்டாலும் இன்னாரென்றறி 
யேன் " என்னப்பண்ணும் . ( எரி ) நெருப்பைத் தூவும் . ( கார் ) காண 
ஜீவிப்பிக்கும் (மேனியொன்று ) ஒன்று சரீரம் ; மற்றையவன் சரீரி 
யென்று தன்னடையிலே வருமிறே , அந்தர்யாமி ப்ராஹ்மணத்தை 


நினைக்கிறார் . 


( அரன் ) தன்னையொழிய ஒன்றையழியாதே நிற்கில் ஈச்வரத்வ 
மில்லை . ( நாரணன் ) கன்னை ஒழிந்தவற்றில் ஒன் றழியில் ஈச்வரத்வ 
மில்லை . ( ஆன் ) அநீச்வரத்வ ஸூசகம் ; புள் ) ஈச்வரத்வஸசகம் . 
( நூல் ) சொன்னவனுக்கு ஆப்தியில்லையாகில் அப்ரமாணம் . (பறை ) 
ஆப்தலாக்யமான ப்ரமாணம் . ( அழிப்பு அளிப்பு ) இவற்றை ஸுசிப் 
பிக்கிறது - அரன் நாரணன் . வாசகசப்தத்துக்கு வசநக்ரியை போலே 
( வேல் ) கலக்கவரிலும் பயயாம் . ( நேமி ) பிரிந்தாலும் , " இன்னாரென் 
றறியேன் " என்னப்பண்ணும் . (உருவம் , எரி மேனி ஒன்று ; கார்மே 
னியொன்று ). இங்கனே சேர்ந்திருக்கவேண்டாவோ, க்ஷேபம் . அறி 
வுடையார்க்குச் சொல்லவேணுமோ சேர . 

அவ.- ஆறாம்பாட்டு .-- அவனை சரீரதயா சேஷமென்றீராகில் 
நீரும் சேஷபூதான்றோ; நீர் உபதேசிக்கிறபடி எங்கனேயென்னில் ; 
எனக்கு அவன் ப்ரஸாதம் அடியாகையாலே விஸ்ம்ருதிசங்கை யில் 
லை யென்கிறார் . 

அரு.- உரை - ஆகமம் . நூல் என்று ஸாமாந்யமாய் , உரையா 
கிற நூலென்னுதல் ; மறையாகிற நூலென்னுதல் , விட்டாலும் - 
கொல் என்று மேலேவிட்டாலும் , அப்போதும் போச்யமாயிருக்கு 
மென்றபடி . 


அழிப்பு என்கிற வாச்யத்தை இவற்றுக்கு வாசகமான , " அரன் 
நாரணன் " என்கிறசப்தம் காட்டும்படியென்னென்ன ; அருளிச்செய் 
கிறார் . (வாசகசப்தத்துக்கித்யாதி ) இந்தவாக்யந் தெரியாது . ருத்ரனை 
விட்டு ஈச்வரனைப் பற்றுகைக்கு இம்மட்டுப் போரு மோ ? அவன் 
ஸ்வரூப ஸ்வபாவங்களெல்லாம் சொல்லவேண்டாவோ ? என்ன ; 
அருளிச்செய்கிறார் . ( அறிவுடையார்க்கித்யாதி ) 


சு .-- பா . - ஒன்றும் . 


கக 


64 


ஒன்று மறந்தறியே னோத நீர் வண்ணனை நான் 
இன்று மறப்பனோ ஏழைகாள்- அன்று 
கருவரங்கத் துட்கிடந்து கைதொழுதேன் கண்டேன் 
திருவரங்க மேயான் திசை 

ப - உ . - அன்று - அப்பொழுது , கருவரங்கத்துள் - கர்ப்பஸ்தாநத் 
தில் , கிடந்து - இருந்தபடியிருந்து , திருவரங்கமேயான் - ஸ்ரீரங்கத் 
துக்கு ஸ்வாமியான எம்பெருமானுடைய , திசை -விஷயங்களை , கண் 
டேன் ஸாக்ஷாத்கரித்தேன் ; கைதொழுதேன் - அஞ்சலிபண்ணி 
னேன் ; ஒன்றும் - ஒரு அம்சமும் , மறந்தறியேன் - மறந்தறியமாட் 
டேன் ; ஏழைகாள் - அறிவில்லாதவர்களே ! நான் - யான் , இன்று 
இப்பொழுது , ஓதநீர்வண்ணனை , சைத்யம்மிகுந்த ஜலத்தினுடைய 
ஸ்வபாவத்தையுடையவனை , மறப்பனோ - மறப்பனோ ? 
வ்யா.- ( ஒன்று மறந்தறியேன் - அன்று கருவரங்கத்துட் கிடந்து கை 
தொழுதேன் கண்டேன் ) கர்ப்பவாஸம பண் 

பண்ணாகிறகச் செய்தே , 
ஐயோ ! நோவுபட்டாயாசாதே என்று அவன் கடாக்ஷிக்க, அவ 
னைக்கண்டேன் . தமமுடைய விலக்காமையைக்கொண்டு ஸாக்ஷாத் 
கரித்ததாகச் சொல்லுகிறார் . (திருவரங்கமேயான் திசை - ஒன்றும் 
மறந்தறியேன் ) பெரிய பெருமாளிடையாட்டத்தில் அவனுடைய 
ஸ்வரூபரூப குண விபூதிகளில் ஒன்றும் மறந்தறியேன் . ( ஓத நீர்வண் 
ணனை நான் இன்று மறப்பனோ) ச்ரமஹரமான வடிவையுடைய 
பெரியபெருமாளை இன்று மறப்பனோ. இதுதான் தேஹயாத்ரை 
யாய் பாப்ரதிபாதயோக்யமான காலத்திலே மறப்பனோ. ( ஏழை 
காள் ) இவ்விஷயத்தில் புதிய துண் டறியாதவர்களே ! என் கிறார் . 
திசை என்றது - அவனிடையாட்டத்திலே என்றபடி . அத்திக்கிலே 
என்றும் சொல்லக்கடவதிறே . 

( ஒன்றித்யாதி ) கண்டவளவிலே ஒன்றும் மறந்தறியேன் . உம் 
முடைய ஸௌஜந்ய மோவென்னில் ; அன்று ; ( ஓதநீர் வண்ணனை ) 
மறக்க வொண்ணாதவழகு . ( ஏழைகாள் ) மறக்கவொண்ணாத விஷ 
யத்தை விட்டு நினைக்கவொண்ணாத விஷயத்தைப்பற்றி நிற்கிறவர் 
களே . ( அன்று ) " அறியாக்காலத்துள்ளே " " ஜாயரைநஹி -- ஜாய 
மாகம்ஹி ". ( கருவித்யாதி ) மறக்கைக்கு ஹேதுவுள்ள விடத்திலே 

ஆறாம்பாட்டு .-- கர்ப்பாவஸ்தையிலே காணக்கூடுமோ வென்ன ; 
அருளிச்செய்கிறார் . 

( தம்முடைய வித்யாதி ) ஜாயமாநம்ஹி - ஜாயமான காலத்திலே 


20 


இயற்பா.-- முதற்றிருவந்தாதி 


திசையும் திசையுறு தெய்வமும் , தெய்வத் 
திசையும் கருமங்க ளெல்லாம் - அசைவில்சீர் 
கண்ணன் நெடுமால் கடல்கடைந்த, காரோத 
வண்ணன் படைத்த மயக்கு . 

ப - உ.- திசையும் - திக்குக்களும் , (திகுபலக்ஷிதபூமியும் ) திசை 
திக்குக்களிலே , உறு - சேர்ந்திருக்கிற , தெய்வமும் - தேவதைகளும் , 
தெய்வத்து - ( அந்த ) தேவதைகளுக்கு , இசையும் - சேர்ந்த , கருமங் 
களெல்லாம் - வ்யாபாடங்களெல்லாம் , அசைவு - நாசம் , இல் - இல் 
லாத , சீர் - கல்யாண குணங்களையுடைய , கண்ணன் - க்ருஷ்ணனாயவத 
ரித்தவனாய் , நெடு - அபரிச்சிங்கமான , மால் - பெருமையையுடைய 
னுமாய் , கடல்- ஸ முத்ரத்தை , கடைந்த மதனம்பண்ணின , ( அபீஷ் 
டப்ரதனுமாய் ) , கார் - கறுத்த , ஓதம் - ஸமுத்ரம் போன்ற , வண்ணன் - 
வடிவையுடையனுமான ( சியப்பதி ), படைத்த - உண்டாக்கின , மய 
க்கு - அறிவு கெடப்பண்ணும் வஸ்துக்கள் , 

வ்யா - மறந்திலேன் ; நினைக்கைக்கு ஹேதுவுள்ள விடத்திலே 
இன்று மறப்பனோ. திருவரங்கமேயா னிடையாட்டம் பரதசையிலே 
யோ ; எல்லை நிலத்திலே. 

அன்று கருவாங்கத் துட்கிடந்து , திருவாங்கமேயான திசை, 
கைதொழுதேன் கண்டேன் ; ஒன்றும் மறந்தறியேன் ; ஓதநீர் வண் 
ணனை , நான் இன்று மறப்பனோ ஏழைகாள் - என்றந்வயம் . ( சு ) 
அவ.-- ஏழாம்பாட்டு - அல்லாததேவதைகள் சரீரதயா சேஷபூதர் ; 
நிர்வாஹ்யர் ; அவனே சேஷி ; நீர்வா ஹகனென்று சொல்லும்படி 
யெங்கனே ! அவர்களும் ஒரோதேசங்களுக்கு ஈச்வரருமாய் அவர் 
களுக்குப் ப்ரதானமான செயல்களு முண்டாய்ச்செல்லா நிற்க வெ 
ன்ன ; அதுக்கும் அடி அவனே ; அது அவன் ஸ்வாதந்தர்யத்துக்கு 
வர்த்தகமென்கிறார் . 

( திசையும் ) திக்கோடே கூடின பூமியும் . (திசையுறு தெய் 
வமும்) அத்திக்கிலே வ்யாப்தரான தேவர்களும் , ( தெய்வத்திசை 
யும் கருமங்களெல்லாம் ) அவ்வவ தேவதைகளுக்குப் பொருந்தின 
கர்மங்க ளெல்லாம் . தரிபுரதஹநாதி , ( அசைவில் சீர் ) அல்லாதா 
ருடைய சீருக்கு அசைவுண்டு போலேகாணும் . ( கண்ணன் ) தன்னை 

ஏழாம்பாட்டு - இப்படிப்பட்டவர்களுக்கும் அவனே காரண 
மென்கையாலே 

அவன் 

ஸ்வாதந்தாயத்தை வர்த்திப்பிக்கிறது 
அவன் பெருமையைக் காட்டுகிறதென்றபடி. 


எ.- பா.- திசையும் . அ.- பா.- மயங்க , 


உக 


மயங்க வலம்புரி வாய்வைத்து வானத் 
தியங்கு மெறிகதிரோன் றன்னை - முயங்கமருள் 
தேராழி யால் மறைத்த தென்னீ திருமாலே 
போராழிக் கையால் பொருது . 

( அ ) 


ப - உ . - திரு-லக்ஷ்மியினிடத்தில் , மாலே-வ்யாமோஹ முடையவ 
னே ! நீ - நீ , முயங்கு- நிறைந்திருக்கிற , அமருள்- யுத்தபூமியில் , போர் - 
யுத்தத்துக்கு ஸாதகமான , ஆழி - சக்ரத்தையுடைய , கையால் - கை 
யினாலே , பொருது - போர்செய்து , மயங்க - சலங்கும்படி , வலம் 
புரி - ஸ்ரீபாஞ்சஜந்யத்தை , வாய்வைத்து - திருப்பவளத்திலே வைத் 
து , வானத்து - ஆகாயத்தில் , இயங்கும் - உலாவுகிற , எறி - விடப் 
படும் , கதிரோன் தன்னை கிரணங்களையுடைய ஸூர்யனை , தேரா 
ழியால் - சக்ரத்தினால் , மறைத்தது - தோற்றாமல் செய்தது , என் 


எதுக்காக . 


வ்யா.- இதரஸஜாதீயனாக்குவது தன்னுடைய இச்சையாலே . ( நெடு 
மால் ) யதோவாவோ நிவத- ஜே - பதோவாசோநிவர்த்தந்தே என் 
று ஓதப்படும் பெரியவன் . (கடல்கடைந்த ) பெரியவன் என்றிராதே 
அரியன செய்து நோக்குமவன் , (காரோதவண்ணன் ) நோக்காதே 
யழிக்கிலும் விட வொண்ணாதவடிவு . ( படைத்தமயக்கு ) பலசக்தியை 
யும் ப்ரவ்ருத்தி நிவ்ருத்தியையும் கொடுத்துவைத்தால் தன் வழி 
வாராதவர்களை அறிவு கெடுக்கும்படி . அல்லாதா ரறியாவிடுவான் . 
ெெஜவீஜேஷாம - ண f - தைவீஹ்யேஷா குணமயீ " 
அரு.-- சேதநருக்கு பலசக்தியையும் போக்த்ருத்வ சக்தியையும் . 
தன் நிமித்தமான உபாயத்தை அநுஷ்டிக்கைக்கு ப்ரவ்ருத்தி நிவ்ருத் 
தி சக்தியையும் கொடுத்திருக்கச் செய்தேயும் , தன்னை ஆச்ரயியாதே 
யிருக்குமவர்கள் இதரதேவதைகளைப்பற்றிக் கெட்டுப்போகைக்காக 
அந்ததேவதைகளைப்படைத்தமாயை. ( அறியாவிடுவான் ) ஒருத்தரும் 
அறியாதபடி பண்ணிவைத்தமாயை . அன்றியே , தேவர்களுக்கு பலப் 
தசக்தியையும் , அத்தை லபிக்கைக்கு சேதகருக்கு ப்ரவ்ருத்தி நிவ் 
ருத்தியையும் கொடுத்துவைத்தால் , அவர்களை விட்டுத் தன் வழியே 
வாராதவர்களை , அவர்களைப்பற்றி அறிவு கெடும்படி தேவதைகளை 
ஸ்ருஷ்டித்தமாயை , இத்தை ஒருத்தருமறியாதபடி பண்ணினா 
னென்றபடியாகவுமாம் . 

( எ ) 


உஉ 


இயற்பா.-- முதற்றிருவந்தாதி . 
வ்யா.- (தெய்வத்திசையும் ) ஸ்ருஷ்ட்யாதி கர்மங்கள் . ( அசை 
வில்சீர்ர் )நித்யமான கல்யாணகுணம் . ( கண்ணன் நெடுமால் ) ஆச்ரி 
தரைவிடாத பெரும்பித்தன் . ( கடல்கடைந்த ) அபேக்ஷிப்பாரே வே 
ண்டுவது , ( காரோதவண்ணன் ) குணஹீகனானாலும் விடவொண்ணாது . 

அவ.- எட்டாம் பாட்டு . - இம்மயக்குப்பொதுவோவென்னில் 
ஆச்ரிதரைத் தன்னை யழிய மாறியும் நோக்குமென்கிறார் . 

( மயங்கவித்யாதி ) அர்ஜுன் நிமித்தமாக நிறுத்தி யுத்தம்பண் 
ணப்புக்கால் , இவன் க்ரமத்தாலே தொடுத்துவிட்ட அம்புக்கு எதிரி 
கள் போகாதவளவில் , தன் திருவாயிலே ஸ்ரீபாஞ்சஜந்யத்தை வைக் 
குமித்தனை ; அதுக்கு ஒருத்தராலும் இறாய்க்கப்போகாது ; அநு கூல 
ரோடு ப்ரதிகூலரோடு வாசியற எல்லாரும் மயங்குமித்தனை . உகவை 
யாலே மயங்குவாரும் பயத்தாலே மயங்குவாரும் . “ உேவா நாவவர 
யே தேஜ : வரவா உெெபாவயோறி நாழ- தேவாநாம்வவ்ருதேதேஜ : 
ப்ரஸாதச் சைவயோகிநாம் என்கிறபடியே . வவோஷோயாத 
பாஷாணா ஹரஉயா நிவு உராயக ஸகோஷோதார்தராஷ்ட்ரா 
ணாம் 

ஹ்ருதயா நிவ்யதாரயத் ” “சுவெவ நஷணாவ® 
சி.தியா தாாஷ ா ோே ; விஜயாகா க்ஷிணே வலஞயோடக 

T 
யயசு , ரயிலுவயா நா . விஜயஜிதிரிதி - அத்யைவாஷ்டம் 
குரூணாம் பலமித்தார்த்தராஷ்ட்ராமே நிரே ; தத்விஜயாகாங்க்ஷிணே 
ஸஞ்ஜ யோகதயத் , ஈத்ருசீபவதீயா நாம் விஜய ஸ்திதிரிதி " (வானத்து ) 
மறைக்கவொண்ணாத நிலத்திலே . ( இயங்கும் . ) ஒருக்ஷணம் ஓரிடத் 
தில் நில்லாதவனை . ( எறிகதிரோன் றன்னை ) குறித்துப்பார்க்கப் போகா 
தபடி 

கிரணங்களை விடாநின்றுள்ளவனை . ( முயங்கித்யாதி ) " வது ) 
வ :-ஸத்யஸங்கல்ப : " என்கிறச்ருதிக்குச் சேருமோ; " நனோ 
வவ வோல வேக - கமேமோகம்வசோபவேத் " என்றருளிச்செய்த 
வார்த்தைக்குச் சேருமோ ; ஈச்வரத்வத்துக்குச் சேருமோ . (திரு 
மாலே ) ஸத்யஸங்கல்பத்தையழிக்கும்வனைச் சொல்லுகிறது . ( போ 
ராழியித்யாதி ) ஆயுகமெடுக்கவொண்ணாதென்று சொன்ன பீஷ்மாதி 
கள் முன்னே ஆயுதத்தையெடுத்துப் பொருது . 


- 


அரு.-- எட்டாம்பாட்டு . - ஆயுதமெடேனென்ற நீ ஆயுதமெடு 
த்தது , ஸத்யஸங்கல்பத்துக்குச் சேருமோ ; ஸாதாரணமான ஈச்வர 
தவத்துக்குப்பொய்சொல்லி யழிக்கை சேருமோ . 


கூ.- பா.- பொருகோட்டோர் . 


உங 


பொருகோட்டோ ரேனமாய்ப் புக்கிடந்தாய்க்கு , அன் 
ஒருகோட்டின் மேற்கிடந்த தன்றே - விரிதோட்ட ( றுன் 
சேவடியை நீட்டித் திசை நடுங்க விண் துளங்க 
மாவடிவின் நீயளந்த மண் . 

( கூ ) 
ப.உ .-- விரி - மலர்ந்த , தோட்ட - இதழ்களையுடைய தாமரைப் 
பூப்போலே , சே - சிவந்த , அடியை - திருப்பாதத்தை , நீட்டி 
நீளச்செய் 

பது , திசை - திக்கு , ( திகுபலக்ஷித பூமி ) நடுங்க 
அச்சப்படும்படியும் , விண் ஆகாயம் ( மேல் லோகத்திலுள்ளார் ) , 
துளங்க -- நடுங்கும்படியும் , மா - பெரிய , வடிவின் - ரூபத்தையுடைய 
னாய்க்கொண்டு , நீ - நீ , அளந்த - ப்ரமாணித்த, மண் - பூமியானது , 
பொரு - போர் செய்கிற , கோட்டு கொம்புகளையுடைய, ஓர் - அத்வி தீ 
மான , ஏனமாய் - வராஹ ரூபியாய்க்கொண்டு, புக்கு முழுகி , இட 
தாய்க்கு - பிரித்த உனக்கு , அன்று - அக்காலத்தில் , உன் - உன் 
னுடைய , ஒருகோட்டின் மேல் - ஒருகொம்பின் மேலே , கிடந்ததன் 
றே - இருந்ததன்றோ? 

வ்யா -- ( மயங்க ) எல்லார்க்கும் ஆச்ரி தவிஷயத்தில் அவர்கள் 
ஸங்கல்பித்தபடியே நடத்தும்பக்ஷபாதி . ( மயங்க ) " ஆயுதமெடேன் 

அர்ஜுந னம்பாலே தனித்தனியே கொல்லப்பற் 
முமே ஒருகாலே முழுக்காயாக அவிய . ( வானத்து ) தூரத்தே நிற் 
கிறவனை. (இயங்கும் ) ஸஞ்சரிக்கிறவனை . ( முயங்கமருள் ) தனியிடத் 
திலல்ல ; எல்லாரும் காண , எத்திறம் அறிந்தேன் . ( திருமால் ) நாட் 
டார் பரிமாற்றமல்ல ; அவை அந்த புரத்தில் பரிமாற்றம் , போரிலே 
ஸ்ரீபாஞ்சஜந்யத்தாலே கொன்றான் ; ஆதித்யனை மறைத்தான் , 
ஸ்ரீ பீஷ்மரைத்தொடர்ந்தான் . ( முயங்கமருள் ) நெருங்கின யுத்தம் . 
( தேராழி ) தாங்கம் ; திருவாழி 

( அ ) 
அவ . - ஒன்பதாம்பாட்டு.- ஆசரிதரை யொழியவும் ஜகத்துக் 
த ஸத்தாநாசம்வரில் பரிஹரிக்குமென்கிறார் . 

அரு .- " மயங்கவலம்புரி வாய்வைத்து முயங்கமருள் - வானத் 
தியங்கு மெறிகதிரோன் றன்னை - தேராழியால் மறைத்து நீ - ஆழிக்கை 
யால் பொருத்து திருமாலே-என்தான் . என்றவயமாக்கி அருளிச் 
செய்கிறார் . ( போரிலேயித்யாதி ) 

( அ ) 
ஒன்பதாம்பாட்டு.- தோடு - இதழ் , பாட்டுக்கெல்லாம் பலித 
மருளிச்செய்கிறார் . ( ஆச்ரி தரித்யாதி ) 


என்று வைத்து 


இயற்பா.- முதற்றிருவந்தாதி . 


மண்ணும் மலையும் மறிகடலும் மாருதமும் 
விண்ணும் விழுங்கியது மெய்யென்பர் - எண்ணில் 
அலகளவு கண்டசீ ராழியாய்க்கு , அன்றிவ் 
வுலகளவு முண்டோவுன் வாய் 

( க ) 
ப - உ.- மண்ணும் பூமியும் , மலையும் பர்வதங்களும் , மறி - அலை 
மடங்கும் , கடலும் - ஸமுத்ரமும் , மாருதமும் - காற்றும் , விண்ணும் 
ஆகாசமும் , விழுங்கியது - அமுதுசெய்தது , மெய்யெர்பர் - யதார் 
த்தமென்று (வேதவைதிகபுருஷர்கள் ) சொல்லுகிறார்கள் . எண்ணில்- 
அநுஸந்தித்தால் , அலகு - ஸங்க்யையும் , அளவுகண்ட - எல்லைகண் 
டிருக்கிற , ( எண்ணிறந்த ) சீர் - கல்யாண குணங்களையும் , ஆழியாய் 
க்கு - சக்ரத்தையுமுடைய உனக்கு , அன்று அக்காலத்தில் , இவ் 
வுலகளவும் - இந்த ஜகத்துக்குச் சரியாய் , உன் வாய் - உன்னுடைய 
திருப்பவளம் , உண்டோ - இருந்ததோ ? 
வ்யா- ( பொருகோட்டோ ரேனமாய் ) பொராநின்ற கோட்டையுடை 
த்தான ஏனமாய் . அத்விதீயமான ஏனமாய் . ஜாதிச்செருக்காலே பூமி 
பை யுழுதுகொடு திரியாநிற்கும் . ( புக்கித்யாதி ) ப்ரளயங்கொண்டு , 
உழுகைக்கு பூமியில்லாதவன்று தன் திருவயிற்றிலே வைத்து நோக் 
கும் . இத்தால் சொல்லிற்றாயிற்று - உதாரனாயிருப்பா னெ வன் 
நாலுபேருக்குச் சோறிடநினைத்தால் நாற்பது பேருக்கு இட்டுமிகும் 
படி சோறுண்டாக்குமாப்போலே , ரஷ்யத்தினளவன்றிறே ரக்ஷகன் 
பாரிப்பு .(விரிதோட்டசேவடியை நீட்டி )விரியாநின்ற தோடுகளையுடை 
த்தான தாமரைபோலேயிருந்துள்ள சேவடியை நீட்டி . " விரிதோட் 
-என்று - ஸம்ருத்தியாகவுமாம் , திருமேனியிலே ஒளிவிரியும் தோட் 
டையுடையவனே . (திசைநடுங்க ) திக்குக்களெல்லாம் நடுங்க . ( விண் 
துளங்க ) விண்ணிலுள்ளதேவஜாதியெல்லாம் நடுங்கும்படியாக. ( மா 
வடிவின் நீயளந்தமண் ) பெரியவடிவைக்கொண்டு நீயளந்தமண் , ஆச் 
ரி தர்கார்யம் பெரியவடிவைக்கொண்டு புக்குச் செய்யிலும் செய்யும் ; 
சிறிய வடிவைக்கொண்டு பெரியனாய்ச்செய்யிலும் செய்யும் . 

( பொரு ) ஆபந்தராய் விலக்காதார்க்கும் , தன்னைக்கொண்டு கார் 
யங்கொள்ளுவார்க்கும் செய்யும்படி . ( விரிதோட்ட ) விரிகிறதோட் 
டை யுடையவை போலே இருந்துள்ள, (விண் துளங்க ) அபிமாநிக 

அரு.- " நீ யளந்தமண் , அன்று , ஒரு கோட்டின் மேல் கிடந்த 
தன்றே என்றந்வயமாக்கி யருளிச்செய்கிறார் ( திருவெயிற்றிலே 
யித்யாதி .) 

( கூ ) 


க.- பா.- மண்ணும்மலையும் . 


வ்யா - ளான தேவர்கள் நடுங்க . பெரிய வடிவாலே யளந்தமண் 
திருவெயிற்றுக்கு ஒரு நீலரத்தம்போலேயிருப்பதே ! என்ன ஆச்ச 
யம் . 

( கூ ) 
அவ.-- பத்தாம் பாட்டு . - ( மண்ணுமித்யாதி ) சேராதன செய் 
தும் ஆச்ரிதரை நோக்குமவனென்கிறார் . 

( மண்ணுமித்யாதி ) ஆதாரமான மண்ணும் , அதற்கு உறுதி 
யான மலையும் , வேலியான கடலும் , தாரகமான காற்றும் , அவகாச 
ப்ரதாகம் பண்ணும் ஆகாசமும் . ( விழுங்கியது மெய்யென்பர் ) ஐந் 
த்ரஜாலிகர் செயல் போலே பொய்யன்று இது , ஆப்தரான ஆழ்வார் 
கள் மெய்யென்பர்கள் . ( எண்ணில் ) ஆராயில் . ( அலகளவுகண்ட சீரா 
ழியாய்க்கு ) எண்ணிறந்த குணங்களையும் திருவாழிடையு முடைய 
னான உனக்கு . அலகாவது - பரிச்சேதகமிறே . அத்தை அளவுகண் 
டசீர் - அபரிச்சேதகமான அலகைப் பரிச்சிந்தமாக்கின சீர் . ( இவ் 
வுலகளவுமுண்டோ உன்வாய் ) இந்த ரக்ஷணத்தில் த்வரைதான் 
சிறியவடிவிலே பெரிய ஜகத்தைவைத்தான் . 
( மண்ணு மித்யாதி ) சேராச்சேர்த்தியா 

சேராச்சேர்த்தியானவை யடைய மெய் 
யென்பர் . இந்திர ஜால மென்னப்பெற்றதோ ; ருஷிகள் கூப்பிடா நிற் 
பர்கள் . ( எண்ணிலலகளவுகண்ட ) எண்ணை அளவுபடுத்தும் குணம் 
கள் . " முணா நானாகா : - குணாநாமாகர :" " வஹவோ நவகவா 
ண மணா:-பஹவோருபகல்யாண குணா " . ( ஆழியாய்க்கு ) குணங் 
களும் அப்படிபே, சீரியகை . உலகளவுமுண்டோ ) ரக்ஷகத்வப்பா 
ரிப்புக்கு அடைவில்லாமை . 

அரு.- பத்தாம்பாட்டு.- ( அலகளவு ) அலகை அளவுகண்ட , பரிச் 
சேதகம் . கலாகாஷ்டாதிரூபமான வத்ஸராதிகளை எண்ணிப் பரிச்சே 
திக்கை . " கோடி , சங்கம் , மஹாசங்கம் , பத்மம் என்றாற்போலே ; 
காலத்துக்கு அவதியற்றிருக்கையாலே ( அபரிச்சேதகமான அலகு ) 


என்கிறது . 


பஞ்சபூதங்கள் பரஸ்பரம் பிந்தமாயிருக்கையாலே ( சேராச் 
சேர்த்தி ) என்கிறது . ( எண்ணிலலகளவு ) எண்ணா நிற்கிற அலகை ; 
குணங்களும் அப்படியே . திருவாழியிருக்கையாலே கையும் ( சீரிய 
கை ) என்றபடி . ( அடைவில்லாமை ) சிறியவாயிலே பெரிய உலகை 

( 40 ) 


வைக்கை . 


உசா 


இயற்பா.-- முதற்றிருவந்தாதி . 


வாயவனை யல்லது வாழ்த்தாது , கையுலகம் 
தாயவனை யல்லது தான்தொழா - பேய்முலைநஞ் 
சூணாக வுண்டா னுருவொடு பேரல்லால் 
காணாகண் கேளா செவி . 

( கக ) 
ப - உ .-- வாய் - வாகிந்தரியம் , அவனையல்லது - அவனை யொழிய , 
வாழ்த்தாது - ஸ்தோத்ரம் செய்யாது . கை -கரமானது , உலகம்-லோக 
த்தை , தாயவனையல்லது - அளந்து கொண்டவனையொழிய , தாந்தொ 
ழா - ஸ்வயம் நமஸ்கரிக்காது . கண் - நடநேந்திரியம் , பேய் -பேயான பூத 
னையினுடைய , முலை - ஸ்தநத்திலிருக்கிற , நஞ்சு-விஷத்தை ,ஊணாக 
தாரகமாக , உண்டான் - அமுது செய்தவனுடைய , உருவல்லால் 
வடிவையொழிய , காணா - பார்க்கமாட்டாது . செவி - சரோத்ரேந்த் 
ரியம் , பேரல்லால் - ( அவனுடைய ) திருநாமமல்லது , கேளா - கேட் 
கமாட்டாது . 

வ்யா.- அவ.- பதினோராமபாட்டு.- (வாய் ) இவனுடைய ரக்ஷ 
கத்வத்தில் த்வரையைக்கண்டு தம்முடைய இந்திரியங்கள் வ்யாகுல 
மானபடி சொல்லுகிறது . 

( வாயித்யாதி ) நீ அளவி தாம்படி அமையுங்காண் என்றாலும் 
கேளாது . சையித்யா தி ) திருவுலகளந் தருளினவனுடைய நீர்மை 
யைக் கண்டால் , நான் வேண்டாவென்னிலும் தொழுதல்லது நில் 
லாது . ( பேயித்யாதி ) பேய் நஞ்சாகக் கொடுத்தால் , இவன் தாரக 
மாகவுண்டான் . அவள் தன்நெஞ்சில் தண்மையாலே முடிந்தாளத் 
தனை . (உருவித்யாதி ) அவனுருவல்லது கண்கள் காணா ; அவன் பே 
ரல்லது செவிகள் கேளா . ஆச்ரிதவிஷயத்திலும் ஸாமாந்ய விஷயத் 
திலு மிருக்குமிருப்பிலே ஸர்வேந்த்ரியங்களும் அ ஹ்ருதமானட டி . 

( வாயித்யாதி ) தான் புறம்பே வாழ்த்தப் பார்க்கிலும் தாம் 
செய்யா . ( உலகம் தாயவனை ) தொழாதார் தலையிலு மிருந்து 
அரு.-- பதினோராம்பாட்டு .-- நீயளவிதாம்படி உன் ப்ரேமமிருந்தப 
டிபோருமென்றபடி . பேய்ச்சியை முடித்துத் தன்னைக் கொடுக்கை 
யாலே ( ஆச்ரிதவிஷயம் ) . உலகமளக்கை ( ஸாமாந்ய விஷயம் .) ஏற 
வாங்கிலும் - அவன் வேண்டா வென்று ஏறவாங்கிலும் , நான்றான் 
தொழவேண்டாவென்று ஏறவாங்கிலும் , அவனை யொழிய வேறொன் 
றையும் தொழாதென்றபடி . இத்தால் , இந்தரியங்களெல்லாம் அரு 
யார் ஹமாயிற்றென்றபடி . 


கக.- பா.- வாயவனை . கஉ . - பா.- செவிவாய் . 


உஎ 


செவிவாய் கண் மூக்குடலென் றைம்புலனும் , செந்தீ 
புவிகால் நீர் விண்பூத மைந்தும் - அவியாத 
ஞானமும் வேள்வியும் நல்லறமு மென்பரே 
ஏனமாய் நின்றார்க் கியல்வு . 

( கஉ ) 
ப - உ .-- செவி - ச்ரோத்ரேந்தரியம் , வாக் - வாகிந்தரியம் , கண் - 
சக்ஷரிந்தரியம் , மூக்கு - க்ராணேந்திரியம் , உடல் - த்வகித்திரியம் , 
என்று - என்கிற , ஐம்புலனும் - ஐந்து ஜ்ஞாநேந்த்ரியங்களும் , செம் 
சிவந்த , தீ - நெருப்பு , புவி - பூமி , கால் - காற்று , நீர் - ஜலம் , விண் 
ஆகாசம் , ( என்கிற , பூதமைந்தும் - ஐந்து பூதங்களும் , ( இவற்றின் சார் 
யமான சரீரமும் ) , அவியாத - விச்சேதமில்லாத , ஞானமும் - ( பக்தி 
ரூப ) ஜ்ஞாநமும் , வேள்வியும் - யாகமும் , நல் - சரேஷ்டமான , அற 
மும் - தர்மமும் , ஏனமாய் - வராஹமாய் , நின்றார்க்கு - இருக்கிற 
( ஸர்வேச்வரனுக்கு ), இயல்வு - தகுந்த உபாயம் , என்பர் என்று - 
சொல்லுவர்கள் . 

வ்யா .-- தொழுவித்துக்கொள்ளும் திருவடிகளையுடையவனை யல் 
லது . ( தாம்தொழா ) அவனும் ஏறவாங்கிலும் நானும் ஏறவாங்கிலு 
ம் . 

ஊணாகவித்யாதி ) கொடாவிடில் பிழையேனென்று கொடுக்க , 
உண்ணாவிடில் பிழையேனென்று உண்டான் . அநந்யார் ஹமாயிற்று . 
ஹ்ருஷீகேசனன்றோ. 

( கக ) 
அ.- பன்னிரண்டாம் பாட்டு , - ( செவி ) தம்முடைய அனுபவ 
மான பக்தியைச் சொல்லுகிற தென்னவுமாம் ; பக்தியை விதிக்கிற 
தென்னவுமாப் . 

அரு- ( செவி யித்யாதி ) ஸ்ரோத்ராதி ஜ்ஞாநேந்திரியங்களைந்தும் . 
( செந்தீயித்யாதி ) இத்தால் -பஞ்சபூதாத்மகமான சரீரத்தைச் சொல் 
லுகிறது . இந்திரியங்களும் சரீரமும் ஹேபதயா அநுஸந்தேயம் . 
( அவியாத ஞாகமும் ) கீழிலவற்றைப்பற்றி விடாதஜ்ஞா நமும் , அவி 
யாத ஞானம் - அந்தர்க்ருஹீதமான ஆக்ம ஜ்ஞாநம் . அன்றியே , 
தைலதாராவ தவிச்சின்ன ஸ்ம்ருதிஸந்தான ரூபஜ்ஞாந மென்றுமாம் . 

பன்னிரண்டாம்பாட்டு .- அவியாதஞானமும் என்கையாலே 
பக்திக்கு ஜ்ஞாபகம் . இது ஸாத்யபக்தியாதல் ; ஸாதகபக்தியாதல் , 
(பற்றிவிடாத ) த்யாஜ்யம் என்கிற நிலையை விச்சேதமின்றிக்கே பற்றி 
யிருக்கிற ஜ்ஞாநம் , உபாஸகனுக்கு அநுஷ்டிக்கவேணு மென்னு 


2. அ 


இயற்பா.- முதற்றிருவந்தாதி , 


21 


வ்யா- ( வேள்வியும் ) பக்தி விவ்ருக்யர்த்தமாகவும் பாபக்ஷயத்துக்கா 
கவும் அநுஷ்டிக்கிற காயங்கள். " சுமிஹோதாத தக்காளாெெய 
வதநாக அக்னிஹோத்ராதிது தக்கார்யாயை வதத்தர்சநாத் 
‘சூவ, யாணாசுத் தாவிஹிஷ9 - ஆப்ரயாணாத் தத்தாபிஹித்ரு 
ஷ்டம் ” என்றும், " யஜே நாநேந்தவலா நாகேந , வராஜணா 
விவிஷனி - யஜ்ஞேருதாநேந தபஸாநாபாகோ , ப்ராஹ்மணாவி விதி 
ஷந்தி " என்றும் சொல்லுகிறபடியே . ( நல்லறம் ) விவேகாதிகள் , 
( என்பரே ஏனமாய் நின்றார்க்கியல்வு ) ஏனமாய் நின்றாரைப் பெறு 
கைக்குப் பண்ணும் ப்ரவ்ருத்தி யிவையென்பர் . ஆபத்தே அடையாள 
மாகத்தானே ரக்ஷிக்குமென் கையாலே - அவன் உபாயமாகத் தம்மு 
டைய அநுபவமான பக்தியைச் சொல்லுகிறதென்றுமாம் . 

அவ .-- ( செவி ) கீழ் - ப்ராப்யசிக்ஷை பண்ணினார் ; இனி ப்ராபக 
ஞ்சொல்லுகிறார் . 

(செவியித்யாதி ) ஸர்வேந்த்ரியங்களுக்கு முபலக்ஷணம் . (செந் 
தீயித்யாதி ) ஆக இருபத்து நாலுக்கு முபலக்ஷணம் , ( அவியா தவித் 
யாதி ) கர்மயோகாந்தர்க்கசமான ஜ்ஞாநம் . ப்ரக்ருதிஹேயதயாஜ் 
ஞேயை ; ஆத்மா உபாதேயதயாஜ்ஞேயன் ; ஈச்வரன் உபாதேயத 
மனாய்க்கொண்டு ஜ்ஞேயன். வது .ஹி -சஞ்சலம்ஹி . ( வேள்வி ) 
கர்மயோகம் . ( நல்லறம் ஆக்ருசம்ஸ்யாதி தர்மங்கள் . ( என்பர் ) வேத 
சாஸ்த்ரங்களிலே ப்ரஸித்தி . ( என மாய்நின்றார் ) தளர்ந்த போது எடு 
க்குமவன் , என்பரே ! " என்று க்ஷேபமான போது , ப்ரவ்ருத்திகொ 
ண்டு புகுவதைக் கைவாங்கினவன்று எடுக்கவிருக்க. " ஞானப்பிரா 
னையல்லாலில்லை " " அறிவானாம் " என்றாற்போலே . ( இயல்வு ) 
யம் . 

( கஉ ) 
வ்யா .-- அவ .-- பதின்மூன்றாம்பாட்டு -- (இயல்வாக ) “ வாயவனை 
யல்லது வாழ்த்தாது என்னும்படியா யிருந்தது உம்மது , அல்லா 
தார்க்கு அவனை ஆச்ரயிக்கும்போது அவதாரம் வேணும் , எங்ஙனே 

அரு . - மதுக்கு ஸூத்ரமும் , விஷபவாக்யமும் அருளிச்செய்கிறார் 
( சுமிஹோதா - அக்நி ஹோத்ராதி இத்யாதி .) 

கீழ் கீழிற்பாட்டில். " அவியாதஞாநம் " என்கைக்கு , இப்படிப் 
பட்ட ஜ்ஞாநம்பிறக்கை அருமையோவென்ன ; அருளிச்செய்கிறார் 
( வது ஓ.ஹி -சஞ்சலம்ஹி என்று .) இயல்வு - ஏனமாய் நின்றார்க்கு . 
இவற்றை உபாயமென்பரே ! என்று க்ஷேபம் , 

( கஉ ) 


உபா 


கங.- பா .-- இயல் வாக . 


உக 


இயல்வாக வீன் துழாயா னடிக்கே செல்ல 
முயல்வா ரியலமரர் முன்னம் - இயல்வாக 
நீதியா லோதி நியமங்களால் பரவ 
ஆதியாய் நின்றா ரவர் 

( கங ) 
ப - உ .-- முன்னம் - முதலில் , இயல் - தகுந்தயோக்யதையை யுடை 
ய , அமரர் - தேவர்கள் ( நித்யஸூரிகள் ) , ஈன் - அழகிய , துழாயான் 
திருத்துழாயையுடைய ஸர்வேச்வரனுடைய , அடிக்கே - திருவடிக 
ளிலே , செல்ல - கிட்ட , இயல்வாக - தகுதியாக , முயல்வார் - யத் 
நம் செய்வார்கள் . ( அல்லாதவர்களுக்கு ) இயல்வாக - ஸத்ருசமாக , 
நீதியால் - ந்யாயமாக , ஓதி - அத்யயநம்பண்ணி , நியமங்களால் - மா 
நம் முதலான நியமங்களாலே , பரவ - புகழும்படி , அவர் - அப்பெ 
ருமையுடையவர், ஆதியாய் நின்றார் - முதல்வராயிருந்தார் . 

வ்யா .-- கூடும்படி யென்னில் ; ப்ரக்ருத்யா ஆச்ரயித்திருப்பர்கள் 
நித்யஸரிகள் ; அல்லாதாரும் ஆச்ரயிக்கும்படி தானே ப்ரதமபா 
வியாமென்கிறார் . 

( இயல்வாக ) ஸத்ருசமாக , ( ஈன் றுழாயா னடிக்கே செல்ல ) 
ஆக , முதலியாகத் தோள்மாலை யிட்டிருக்கிற வதுக்குப் போரும்படி 
யாக . ( முயல்வா ரியலமரர் முன்னம் ) இயற்றியையுடையரான நித்ய 
ஸரிகள் முன்னே மஹாயத்தம் பண்ணுவர்கள் . விஷயப்ரவணராய் 
அவனையறியாதவர்களும் , ( இயல்வாக ) ஸத்ருசமாக . ( நீதியாலோதி ) 
முறையாலே திருநாமங்களைச்சொல்லி. ( நியமங்களால் , பரவ ) பர 
வும்படிக்கீடாக . சாஸ்த்ரங்களில் சொல்லுகிற நியமங்களாலே பா 
வசராய்ப் பரவும்படிக்கீடாக . ( அவர் ஆதியாய் நின்றார் அவர் 
தாமே ப்ரதமஸுக்ருதமானார் . 
அரு.-- பதின்மூன்றாம் பாட்டு . - உமக்கு அவதாநம் வேண்டாதபடி 
இந்த்ரியங்கள் தானே பற்றிற்று , அல்லாதார்க்கு அவதாநங் கூடும் 
படியென்னென்று சங்காபிப்ராயம் . ப்ரதமபாவி - ப்ரதமஸஹ்ருத்து . 

ஆக - ஸத்ருசமாக என்றவித்தால் என்று பலிதம் . இத்தை 
யருளிச்செய்கிறார் . ( முதலியாகத் தோள்மாலை யித்யாதி ) ( அடிக் 
கே செல்ல ) திருவடிக்கு , சோவென்றது-தகுதியாக , திருமேனிக்குப் 
பாங்கான அடிமைகளைப்பண்ணி யென்றபடி . அப்போது , ஸத்ருச 
மாக என்றது தங்கள் ஸ்வரூபத்துக்கு ஸத்ருசமாக. " நீதியாலோதி " 
என்கையாலே - ஓதுகிற ஸம்ஸாரிகள் அத்யாஹார்யம் , 


இயற்பா.- முதற்றிருவந்தாதி . 


அவரவர் தாந்தா மறிந்தவா றேத்தி 
இவரிவ ரெம்பெருமா னென்று - சுவர் மிசைச் 
சாத்தியும் வைத்தும் தொழுவர் , உலகளந்த 
மூர்த்தி யுருவே முதல் 

( கச ) 
ப -உ.- அவரவர்- ரஜஸ் தம : ப்ரசுரரான அதிகாரிகள் , தாந்தாம 
றிந்தவாறு - தங்கள்குணாநுரூபமாகத் தாங்களறிந்தபடியே, ஏத்தி - 
துதித்து , இவரிவர் - இந்த இந்தவ்யக்ககள் , எம் நமக்கு , பெருமான் 
ஸ்வாமி , என்று - இப்படி ஆதரித்து , சுவர் மிசை - பித்திமேல் , சாத் 
தியும் - எழுதியும் , வைத்தும் - ( விக்ரஹ ரூபமாய் ) ப்ரதிஷ்டை செய் 
தும் , தொழுவர் - ஆச்ரயிப்பர்கள் . உலகு - ஜகத்தை , அளந்த 
அளந்து கொண்ட , மூர்த்தி - ஸர்வேச்வரனுடைய , உருவே - திரு 
மேனியே , முதல் - ப்ரதாநம் . 

வ்யா - அவ.- உபகரணங்களையுங் கொடுத்து , ருசியையும் ஜதி 
ப்பித்து உபாயமுமாய் , தானே பலப்ரதாநம்பண்ணு மென்கிறார் . 

( இயலமார் ) இயற்றியையுடைய அமரர் : ( முன்னம் ) முந்துற 
முன்னம் . ( இயல்வாக ) இதுவே யாத்ரையாக . ( ஈன்றுழாயான் ) பரி 
பூர்ணன் . ( அடிக்கேசெல்ல ) திருவடிகளுக்கே சோ . ( முயல்வார் ) யத் 
நம்பண்ணுவார் . (இயல்வாக ) ஸத்ருசமாக . ( நீதியாலோதி ) சாஸ்த் 
ரோக்தமானபடியே. ( நியமங்கள் ) சரவணாதிகள் . ( பரவ ) ஆச்ரயித்து . 
( ஆதியாய் நின்றார் ) அவர்களுக்கு உபேயத்துக்கு அடியானாற்போலே 
வேண்டினவிடத்துக்கு இவர்களுக்கு உபாயத்துக்கு அடியாய் நின் 
றால் ஆச்ரயிக்கவொண்ணாதோ . அவனே இதுக்கும் வேண்டின 
பின்பு அவனையே பற்றவமையாதோ வென்று மாம் . 

( கங. ) 
அவ.-- பதினாலாம்பாட்டு - ப்ரக்ருத்யா ஆச்ரயிக்குமவர்களையும் 
சொல்லி , ஆச்ரயிப்பித்துக்கொள்ளுமவனையும் சொல்லிற்று ; இது 
ஒன்றும் பெருதாரைச் சொல்லுகிறது . 

( அவரவர் ) ரஜஃப்ரசுரரும் , தம : ப்ரசுரரும் . ( தாந்தாமறிந்தவா 
றேத்தி ) குணாநு குணமாக வெளிச்செறிந்தபடி ஏத்தி . ( இவரிவரெம் 

அரு.-- மேல் யோஜனைக்கு அவதாரிகை யருளிச்செய்கிறார் ( உபகா 
ணங்களையு மித்யாதி ) அவர்களுக்கு - நித்ய ஸூரிகளுக்கு . " நீதியா 
லோதி " என்கிற உபாஸநத்துக்கு அவனைச்கொண்டு 

ஸாதிக்கவே 
ண்டினால் அத்தைவிட்டு அவன் றன்னையே பற்றவமையாதோ வென் 
கிறார் . ( அவனேயிதுக்கு மித்யாதி .) 

( கச ) 


கச .-- பா .-- அவரவர் , கரு - பா . - முதலாவார் . 


பக 


மான , 


முதலாவார் மூவரே , அம்மூவருள்ளும் 
முதலாவான் மூரிநீர் வண்ணன் - 

முதலாய 
நல்லா னருளல்லால் நாமநீர் வையகத்துப் 
பல்லா ரருளும் பழுது . 

கரு ) 
ப - உ.- மூவரே-(ப்ரஹ்மவிஷ்ணுருத்ரர்களாகிற ) மூன்று பேரே , 
முதலாவார் - ப்ரதாநராவார்கள் . அம்மூவருள்ளும் - அந்த மூவரி 
லும் , மூரி - பரவா நின்றுள்ள, நீர் - ஜலத்தையுடைய ஸமுத்ரம்போ 
லிருக்கிற , வண்ணன் - வடிவையுடைத்தானவன் , முதலாவான் - ப்ர 
தாநனாவான் . முதலாய - காரணபூதனான , நல்லான் -உபகாரம்செய் 
கிறவனுடைய , அருளல்லால் - க்ருபையொழிய , நாமம் - ப்ரஸித்த 

நீர் ஜலம் சூழ்ந்த , வையகத்து - ஜகத்தில் , பல்லார் - பலரு 
டைய , அருளும் - தயையும் , பழுது - வ்யர்த்தம் . 
வ்யா - பெருமானென்று ) ரஜஸ்தமஸ்ஸுக்கு விஷயமானாரை என் 
னுடைய ஸ்வாமியென்று . ( சுவரித்யாதி ) ஸர்வேச்வரன் பக்கல் " எவ் 
வண்ணம் சிந்தித்திமையாதிருப்பர் " என்கிற செயலில் பித்தியிலே 
யெழுதியும் வைத்தும் தொழுவர் . 

( உலகித்யாதி ) இவர்களுடையவும் ஆச்ரயணீயங்களுடையவும் 
தலையிலே அடியைவைத்தவனே ப்ரதாகம் . ( மூர்த்தியுருவே முதல்) 
ஸர்வேச்வரனுடைய திருமேனியே ப்ரதாநம் . 

அவ . - அவனை வேண்டாதார் படுகிறபாடுபாரீர் . 

( அவரவர் பிந்தருசிகள் . தாந்தாமறிந்தவாறு சாஸ்த்ரத்தின் 
பின் செல்லார் . ( இவரிவர் ) ஸகர புத்ரர்கள் , கண்டாரை , என் கு 
ரைபிடித்தாய் என்று பிடிக்குமாப்போலே தோற்றினாரை . ( உல 
களந்த ) ஸமாச்ரயிப்பார் தலையிலும் ஸமாச்ரயணீயர் தலையிலும் ஒக் 
கத்துகைத்த ஸர்வேசவான் . (உருவே முதல்) - வடிவேமுதல் . ( கச ) 

அ- பதினைந்தாம்பாட்டு - ( முதலாவார் ) அவ்வோ தேவதை 
களும் ஆச்ரயணீயராய்ச் செல்லா நிற்கச் செய்தே அவர்கள் அப்ப 
இவன் ப்ரதாநனென்று சொல்லுகிறது 

உம்முடைய 
அரு-- பதிநாலாம்பாட்டு - செயலில் அநுகூலர் செய்கிற 
யாயத்திலே , தாங்களும் ருச்யநு குணமான பிம்பங்களை ப்பண்ணித் 
தொழுவர்க ளென்றபடி . 
மேலுக்கவதாரிகை யருளிச்செய்கிறார் ( அவனை வேண்டாதா 

( கச ) 


குதி 


தாநர் , 


ரித்யாதி . ) 


கூஉ 


இயற்பா - முதற்றிருவந்தாதி .. 


பழுதே பலபகலும் போயினவென்று , அஞ்சி 
அழுதே னரவணைமேற் கண்டு - தொழுதேன் 
கடலோதம் காலலைப்பக் கண்வளரும் , செங்கண் 
அடலோத வண்ண ரடி . 

( கசு ) 
ப - உ.- கடல் - ஸமுத்ரத்தினுடைய , ஓதம் - திவலைகள் , கால் 
திருவடிகளை , அலைப்ப - ஸ்பர்சிக்க, ( அத்தாலே ) கண்வளரும் பள்ளி 
கொண்டருளுமவனுமாய் , செம் - சிவந்த , கண் நேத்ரங்க 

ளை 

யுடை 
யனுமாய் , அடல் - மேல்விழுகிற , ஓதம்-( ஸௌந்தர்ய ) தரங்கங்களோ 
டுகூடின , வண்ணர் - வடிவையுடையனுமானவனுடைய , அடி - திரு 
ப்பாதங்களை , அரவு - திருவநந்தாழ்வானாகிற , அணைமேல் - படுக்கை 
யின் மேலே , கண்டு -ஸாக்ஷாத்கரித்து , தொழுதேன் - நமஸ்கரித்தேன் . 
பலபகலும் - காலமெல்லாம் , பழுதே - வ்யர்த்தமாய் , போயினவென் 
று - போய்விட்டதே என்று , அஞ்சி - பயப்பட்டு , அழுதேன் - சோகித் 
தேன் . 
வ்யா .--பக்ஷத்தாலே யிறேயென்ன; அர்த்தததவமிருந்த படியைப் 
பார்க்கலாகாதோ வென்கிறார் . 
( முதலாவார் மூவரே ) இருந்ததே குடியாக 

ஆச்ரயணீய 
ரன்றே , மூவரிறே ப்ரதாநர் . ( அம்மூவரித்யாதி ) ப்ரஹ்ம ருத்ரா 
திகளுக்கு ஜீவவ்யவதாநத்தாலே அந்தர்யாமியாயும் தன் பக்கலிலே 
ஸ்வோரூபேண நின்றும் காரணமாவான் . ( மூரிநீர் வண்ணன் ) * 
பொன்னுருவும் தீயுருவு மானவர்க ளன்று , பரப்பை யுடைத்தான 
கடல்வண்ணன் . ( முதலாய ) காரணமான . ( நல்லானரு ளல்லால் . ) 
அறவனானவனருளல்லால் . (நாமமித்யாதி ) அவனுடைய அருளொ 
ழிய அல்லாதா செல்லாருடைய வருளும் பழுது . அதிகாரிகளா 
கையாலே அவர்களை முற்படச்சொன்ன வித்தனை ; பழுதாமிடத்தில் 
அவர்களோடு அல்லாதாரோடு வாசியில்லை . அவனுக்கு வசராய்க் 
கொண்டு பலம் தரி லா வென்னில் ; இரண்டும் வ்யர்த்தம் . 

( முதலாய நல்லான் ) பெற்ற தாயாகையாலே பரிவன் . ய 
ஐஜாணாதவ த : - தர்மஜ்ஞச்சரணாகதவத்ஸல : 

முலைப்பாலி 
ருக்க விஷபாநம் பண்ணுவரோ . ( நாமம் ) நாபமாத்ரனான பல்லா 

அரு.- பதினைந்தாமபாட்டு.- ( வசராய் சரீரபூதராய் . இரண்டும் - 
கேவல ஸ்வதந்த்ரராயும் , அந்தர்யாமியாகையாலே சரீரவத் பரதந்தர 
பாயும் இரண்டு மென்றபடி . 

( கரு ) 


முதற்றிருவந்தாதி கசு . - பா.- பழுதே. 


BE 


ரென்னுதல் ; ப்ரஸித்தமான நீர் வையகமென்னுதல் . ( பல்லார் ) கீழ்ச் 
சொன்ன ப்ரஹ்ம ருத்ராதிகளகப்பட . தனித் தனியும் , திரளவும் . 
( பழுது ) வ்யர்த்தம் . 

வ்யா :-அவ - பதினாறாம் பாட்டு : - ( பழுதே ) * நல்லானருள் 
பெற்றவெனக்சச் சோகமுண்டாயிற் றென்கிறார் . 

(பழுதே பலபகலும் போயினவென்றஞ்சியழுதேன் ) போன 
காலம அநாதி ; வருங்காலம் அநந்தம் ; இத்தோடொத்தகாலமிறே 
போயிற்றென்றழுதேன் . இழவுக்கு அழுதாராகில் அச்சமாவதென் ! 
வருமத்தைக்குறித்தன்றோ அஞ்சிற்றென்னில் ; அதிகாரி நானா 
கில் போனகாலம் போலே யாகிறதோ வருகிற காலமுமென் கிறார் . 
" யாரா 3. நவபோத யவரானோ நவறுதி | நிநி தலைவவே 
ஜோசே வாதாவே ) நவிமஹதே - யச்சராமம் பேச்டேத்து யஞ்ச 
ராமோ நபச்யதி நிந்திதஸ்ஸவஸேல்லோகே ஸ்வாத்மாப்யே நம்வி 
கர்ஹதே " என்று சொல்லுகிறது பெருமாளுடைய * ஒருநாளை யிழ 
வுக்கிறே . ( கடலோதம் காலலைப்ப ) திருவடிகளை , கடலோதமா 
னது துடைகுத்துமாப்போலே அலைப்ப . (கண் வளருமித்யாதி ) ( அர 
வணை மேல்கண்டு தொழுதேன் ) தகட்டிலழுத்தின மாணிக்கம் 
போலே . 

அவ.- பண்டு உபாயாந்தரங்களிலும் தேவதாந்தரங்க களிலும் 
ப்ரவணனாயிழ்ந்தேனென்று சொல்லுகிறார் . 

(பழுதே ) பழுதும் பழுதல்லாததும் கூடப்பெற்றேனோ. ( பல 
பகல் ) இழந்த அநாதிகாலம் பலவாய் . அதுக்கநந்தரம் அநந்தகால 
மானபடி . ( போயின ) போனநீர்களைக் கோலவோ . வரும் காலமும் 
பழைய காலமும் ஒன்று ; பழையனானே இன்னம் அப்படியாகிற் 
செய்வதென்னென்கிறார் . " 

காஷவிவ - காலேஷ்வபிச " ( அர 
வணைமேல்கண்டு ) பர்யங்கவித்யை பிற்படியே பூர்ணமாகக்கண்டேன் 
( கண்டுதொழுதேன் ) கண்டால் செய்யும் தொழில் , ( காலலைப்ப ) சிறு 
திவலை துடைகுத்த. ( செங்கண் ) வாத்ஸல்யம் தோற்றுகை . ( அட 
லோதம் ) நெருங்கின ஓதம் . 

( கசு ) 
அரு - பதினாறாம் பாட்டு.- இழந்த நாளைக்கு து : கப்பட்ட பேருண் 
டோவென்ன ; அருளிச்செய்கிறார் (யாாழ- யச்சராமம்இத்யாதி .) 

மேலுக்கவதாரிகை யருளிச்செய்கிறார் . ( பண்டித்யாதி .) கீழிற் 
பாட்டின் தாத்பர்யத்தை யுட்கொண்டு ( உபாயாந்தரம் தேவதாந்த 

* ஒரு நாளையிழவு - ஒருநாள் ஸேவையிழக்கை 


முதற்றிருவந்தாதி கஎ.-- மா.- அடியும் , 


- 


ரம் ) என்கிறது . அஞ்சுகைக்கு ஹேது வேதென்ன ; அருளிச்செய்கி 
றார் . ( வருங்காலமித்யாதி .) காலத்தையுந் தன்னையும் பார்த்தால் 
பயமநுவர்த்திக்கு மென் கிறார் .) ( காஷேவிவ - காலேஷ்வபிச ) 
என்று . 

( கசு ) 
அடியும் படி கடப்பத் தோள் திசைமேற் செல்ல 
முடியும் விசும்பளந்த தென்பர் - வடியுகிரா 
லீர்ந்தான் இரணியனதாகம் , இருஞ்சிறைப்புள் 
ஊர்ந்தான் உலகளந்தநான்று . 

( கஎ ) 
ப - உ வடி - கூர்மையான , உகிரால் - நகத்தினால் , இரணியனது 
ஹிரண்யகசிபுவின் , ஆகம் - உடலை , ஈர்ந்தான் - பிளந்தவனாய் , இரு 
பெரிய , சிறை - பக்ஷத்தையுடைய , புள் - பக்ஷியான பெரியதிருவடி 
யை , ஊர்ந்தான் - நடத்துகிறவன் , உலகளந்த நான்று - ஜகத்தை 
அளந்த காலத்திலே , அடி - திருப்பாதம் , படி - பூமியை , கடப்ப -- 
அளக்க , தோள் - புஜம் , திசைமேல் - திக்குக்களுக்கு மேலே , செல் 
ல - போக , முடியும் - கிரீடமும் , விசும்பு - ஆகாசத்தை , அளந்தது 
ஆக்ரமிக்கது ; என்பர் என்று சொல்லுவர்கள் . 

வ்யா.- அவ.- பதினேழாம் பாட்டு , - ஸம்ஸாரத்தில் நினைத்த 
படியெல்லாம் அநுபவிக்கப்போமோ ? பரமபதத்திலே போனாலன் 
றோ அநுபவிக்கலாவதென்ன ; இங்கே வெள்ளமிட்டவன்று தான் 
பெற்றேனோ வென்கிறார் . 

( அடியும்படி கடப்ப " கோலமாமென் சென்னிக்கு என்றும் 
திருவடிகளைக் கொண்டு காடுமோடையு மளப்ப . ( தோள் திசைமேல் 
செல்ல ) திருத்தோள்கள் திக்குக்களிலே செல்ல . ( முடியு மித்யாதி ) 
திருவபிஷேகமும் அண்டபித்தியளவும் நிமிர்ந்தது . ( வடியித்யாதி ) 
உரிய உகிராலே ஹிரண்யனுடைய மார்வைப்பிளந்தான் . ( இரும் 
சுறையித்யாதி ) பெரிய திருவடி முதுகிலிருக்கப்பெறாத மருதுவான 
திருவடிகளைக் கொண்டு உலகளந்த வன்று . அடியும்படி கடப்பத் 
தோள் திசைமேற்செல்ல முடியும் விசும்பளந்த தென்கிறார் . நான் 
கேட்டார் வாய் கேட்டுப்போமத்தனை யென்கிறார் . 

அவ.- பழுதென்னென்னில் ; இன்று கதை கேட்க விருந்தே 
னென் பாரிறே . 

( அடியும்படி கடப்ப ) சென்று காணவேண்டும் திருவடிகள் 
தானே வந்து பூமியை யகப்படுத்திக்கொண்டது . தோள் திக்குக் 


முதற்றிருவந்தாதி ச.அ.- பா.- நான்ற . 


கூரு 


கை 


களை டெல்லை கண்டது . முடியும் அபரிச்சேத்யமான ஆகாசத்தை 
அளவுபடுத்திற்று . நின்றார் நின்றபடியே வெற்றிகொள்ளுமாப்போ 
லே . (வடியித்யாதி ) ஓரிடத்திலே விரோதி நிரஸநம்பண்ணி ஓரிடத் 
திலே சென்று முகம்காட்டு மளவன்றியே ஜகத்துக்கெல்லாம் ஏக 
காலத்திலே உதவினவிது . 

( கஎ ) 
அரு.- பதினேழாம்பாட்டு.- " என்பரே " என்றத்தைப்பற்ற அரு 
ளிச்செய்கிறார் ( நான் கேட்டார் வாயித்யாதி .) 

மேலுக் கவதாரிகை யருளிச்செய்கிறார் ( பழுதென்னென்னி 
லித்யாதி . ) என்பாரிறே - என்கிறாரிறே . இருஞ்சிறைப்புள்ளூரு 
கஜேந்த்ராழ்வானுக்கு . 

( கஎ ) 
நான்ற முலைத்தலை நஞ்சுண்டு , உறி வெண்ணெய் 
தோன்ற வுண்டான் வென்றி சூழ் களிற்றை யூன்றிப் , 
பொருதுடைவு கண்டானும் புள்ளின் வாய் கீண்டானும் 
மருதிடைபோய் மண்ணளந்தமால் . 

( கஅ ) 
ப - உ . நான்ற - கொங்குகிற , முலைத்தலை - ஸ்தகத்திலிருக்கிற , 
நஞ்சு -விஷத்தை , உண்டு - அமுதுசெய்து , உறி - தூக்கில்வைத்த, 
வெண்ணெய் உருக்காத நெய்யை , தோன்ற - பரசித்தமாய் , உண்டா 
ன் - அமுது செய்தருளினவனாய் , வென்றி - ஜயத்தையுடைய , சூழ் 
சத்ருக்களை ) ஆக்ரமிக்கிற , களிற்றை - குவலயாபீடமென் கிற யானை 
யை , ஊன்றி - உறைக்கும்படி , பொருது - யுத்தம்செய்து , உடைவு 
நாசத்தை , கண்டானும் - செய்தவனும் , புள்ளின் - பக்ஷியான கொக் 
கினுடைய , வாய் உதடை , 

கீண்டானும் - பிளந்தவனும் , மருது 
அர்ஜுனமரங்களுடைய , இடை - நடுவில் , போய் - சென்று , மண் 
பூமியை , அளந்த - ( திருவடிகளாலே ) ஆக்ரமித்த, மால் - ஸர்வாதி 
கன் கிடீர் . 

வ்யா - அவ - பதினெட்டாம்பாட்டு - திருவுலகளந்ததிலேயோ 
இழந்தது , அத்தோ டொக்க வரையாதே தீண்டிப் பரிமாறின கருஷ் 
ணாவதாரத்தி லுமிழந்திலேனோ வென்கிறார் . 
( நான்ற வித்யாதி .) இவன் தன்னுடைய 

இவன் தன்னுடைய வாயை முலையிலே 
வைக்க ஸ்வரூடாபத்தியைப் பெற்றாள் அவள் . ஆரேனுமாக இவனை 
ஸ்பர்சித்தார்க்கு ஸ்வரூபாபத்திதப்பது - எல்லாருக்கும் வந்தேறி 
போம் . 

லே நா வேணாவி நிஷதே- ஸ்வோரூபேணாபிஷ் 


நசு 


முதற்றருவந்தாதி கஅ.- பா.- நான்ற . 


பத்யதே " என்கிறபடியே . ( உறிவெண்ணெய் தோன்ற வுண்டான் ) 
உறியிலே * சேமித்து வைத்த வெண்ணெயைக்கண்டு எட்டியுண்டு . 
களவுதோற்றும்படி யுண்டான் . ( வென்றி சூழ்களிற்றை ) வென்றி 
மிக்ககளிற்றை . வெற்றியையுடைத்தாய் இவனைச்சூழ்க்க நினைத்த 
களிற்றையென்றுமாம் . (ஊன்றி ) " ஆனைப்பூசல் " என்றிராதேகிட்டி . 
மருப்பொசித்தபாகன் என்னும்படியே . ( பொருதுடைவுகண்டா 
னும் ) பசலைக்கலம்போலே உடையும்படிகண்டவன் . “ இடைவுகண் 
டான் என்று மாம் . ( புள்ளினித்யாதி ) " மண்ணளந்தமால் என்று - 
திருவுலகளந்தருளின நீர்மை பின்னாட்டுகிறது . க்ருஷ்ணாவதாரத்துக் 
கும் திருவுலகளந்தருளின விடத்துக்கும் அழகும் மௌக்த்ய மும் ஆச் 
ரிதபக்ஷபாதமு முள்ளிட்டவை இரண்டிடத்துக்கு மொத்திருக்கும் . 

( நான்றவித்யாதி . ) தன்க்ருத்ரிமமானபால்போனவாறே அந்த 
முலை பையானபடி .. ( தோன்றவண்டான் . ) சிசுபாலாதிகளும் ஏசும் 
படி . ( வென்றியித்யாதி .) வெற்றியையும் சூழ்ச்சியையு முடைய . 
ஊன்றி ) தரித்து நின்று . (உடைவு ) கருவிப்பைபோலே யாக்கினபடி . 
( மண்ணளந்தமால் ) பின்னாட்டினபடி . 

) 
அரு - .பதினெட்டாம் பாட்டு . -- ஸ்வரூபாபத்தி -சாடு ; தாய் வடிவு 
போய் பேய்வடிவானாள்- அர்தம் ; மோக்ஷம் பெற்றாள் என்று- த்வனி . 
இவளுக்கு மோக்ஷங் கூடுமோவென்ன ; அருளிச்செய்கிறார் . ( ஆரே 
னுமாகவித்யாதி . ) உறிவெண்ணெய் , தோன்ற கண்ணுக்குத் தோன் 
றவென்னுதல் ; களவுதோன்ற வென்னுதல் . இடைவு - இடைந்து 
போம்படி . கருவிப்பை - ஆயுதமிருக்கிற வுறை . ஆயுதம் வாங்கினால் 
பைசுருங்குமாப்போலே கொம்பைப்பிடுங்கவே ஆனைசுருங்கினபடி . () 
மாலும் கருங்கடலே என்னோற்றாய் , வையகமுண் 
டாலினிலைத் துயின்ற வாழியான் - கோலக் 
கருமேனிச் செங்கண்மால் கண்படையுள் , என்றும் 
திருமேனி நீ தீண்டப்பெற்று . 

( ககூ ) 
ப - உ . வையகம் - ஜகத்தை , உண்டு - அமுது செய்து , ஆலினிலை 
வடத்தின் தளிரி ? ல , துயின்ற - கண்வளர்ந்தருளுகிறவனுமாய் , ஆழி 
யான் - சக்ரத்தையுடையனுமாய் , கோல - அழகிய , கரு - கறுத்த , 
மேனி - விக்ரஹத்தையும் , செம் - சிவந்த , கண் - நேத்ரத்தையு முடை 
யனுமாய் , மால் - ( ஆச்ரித ) வ்யாமோ ஹத்தை யுடையனுமானவன் , 

* சேமித்து வைத்த - அடக்கிவைத்த 
* பசலைக்கலம் - பச்சைமட்கலம் , 


முதற்றிருவந்தாதி கக . - பா.- மாலும் , 


ங.எ 


கண் 


கண்படையுள் - பள்ளிகொண்ட விடத்தில் , என்றும் - எக்காலத்தி 
லும் , திருமேனி - அவன்விக்ரஹத்தை , நீ - நீ , தீண்டப்பெற்று - அ 
நுபவிக்கப் பெற்று , மாலும் - மயங்குகிற , கருங்கடலே - கறுத்த 
ஸமுத்ரமே , என் - என்ன , கோற்றாய் - நோன்பை அநுஷ்மத்தாய். 

வ்யா .-- அவ .-- பத்தொன்பதாம் பாட்டு .- ( மாலும் ) அவதார 
மொழியப் பெற்றாருமுண்டு கிடீரென்கிறார் . 

(மாலும் . ) மதுபாநமத்தரைப்போலே பிச்சேறாகின்ற . ( கரும் 
கடடலே ) பெற்ற பேறு உன்னுடம்பே கோட்சொல்லுகிறதில்லையோ . 
இல்லையாகில் உடம்பு வெளுத்திராதோ. ( என்நோற்றாய் ) ஆசை 
யை விட்டு நானும் நோற்கும்படி சொல்லாய் . ( வையகமித்யாதி ) சிறு 
வயிற்றிலே பூமி யெல்லாவற்றையு மடக்கிப்பவனான ஆலிலையிலே 

வளர்ந்தருளுகிற ஸர்வேச்வர னுடைய திருமேனியைத் தீண்டப் 
பெற்று . 

(மாலுங் கருங்கடலே ) நான் தீண்டப்பெறாதே மயங்கா நின் 
றேன் ; நீ தீண்டப்பெற்று பரவசமாகா நின்றாய் - பூமியைப் போலே 
ஒருகாலன்றியே நித்ய ஸம்ச்லேஷம் பெறுவதே கடல் ! என்று கொண் 
டாடுகிறார் . 

( மாலும் ) மதுபாக மத்தரைப்போலே பிச்சேறுகிற கடலே . 
(கருங்கடலே ) உடம்பு வெளுக்கவேண்டாவே . ( ஆழியான் ) ஏகார்ண 
வத்திலும் , திருப்பாற் கடலிலும் துயின்றதாதல் . * ஆசிலேகையை 
வைத்து ப்ரளயத்தை இருதுண்டமாக விடுவேனென்றிருக்கு மென் 
றுமாம் . பிராட்டிமாரோடு ஊடின போதும் உனக்குப் பிரிவில்லை . 
கடலும் எம்பெருமானும் , ஸ்ரீபரதாழ்வானும் பெருமாளும் போலே 
நிறம் . ப்ரஹ்ம ப்ராப்திபலமாய் , சைங்கர்ய மாநுஷங்கிக மானாற் 
போலே , திருமேனி தீண்டுகை ப்ராப்யம் ; கைங்கர்யம் , அவகாதத்தில் 
ஸ்வேதம்போலே ; உபாயத்திலும் ஸ்வரூபஜ் ஞாநம் பிறந்தால் வ்யவ 
ஸாயம் ஆநுஷங்கிகம் . 
அரு.- பத்தொன்பதாம்பாட்டு . - அவதரித்தவிடத்திலே ய 

யசோதா 
திகள் மடியிலேவைத்து ஸ்பர்சிக்கப்பெற்றார்கள் . ஆசரியா தேயிரு 
க்க ஹீராப்திமடியிலேவைத்து ஸ்பர்சிக்கப்பெற்ற தென்றபடி . 

கீழிற்பாட்டிலே , " மண்ணளந்த " என்றத்தைப்பற்ற மேலுக்கவ 
தாரிகை யருளிச்செய்கிறார் . (பூமியைப்போலே யித்யாதி .) " என் 
* ஆசிலே - ஆயுதத்தின் பிடியிலே . 
ஊடினபோது - பிரிந்தபோது . 


ங அ 


முதற்றிருவந்தாதி 20.- பா.- பெற்றார் . 


றும் - நீ தீண்டப்பெற்ற " என்றத்தைப்பற்ற அருளிச்செய்கிறா 
( பிராட்டிமாரோடித்யாதி .) " கருங்கடல் , கோலக்கருமேனி " என்றத் 
தைப்பற்ற அருளிச்செய்கிறார் ( கடலும் எம்பெருமானு மித்யாதி .) 
தீண்டப்பெற்று என்சைக்கு , தீண்டுகை பலமோ , கைங்கர்யமன் 
றோ பலமென்ன ; அருளிச் செய்கிறார் (ப்ரஹ்மப்ராப்தீத்யாதி .) ப்ரஸ 
ங்காத் அருளிச் செய்கிறார் ( உபாயத்திலுமித்யாதி .) ஜ்ஞாந மப்ரதா 
நம் . கண்படையுள் -கண்வளர்ந்தருளுகிற அவஸ்தையிலே . ( க ) 
பெற்றார் தளை கழலப் பேர்ந்தோர் குறளுருவாய்ச் 
செற்றார் படி கடந்த செங்கண்மால் - நற்ற 
மரைமலர் சேவடியை வானவர்கைகூப்பி 
நிரைமலர்கொண் டேத்துவரால் நின்று . 

( 20 ) 
ப - உ . பெற்றார் - தாய்தந்தைகளுடைய , தளை - விலங்கு , கழல 
நழுவும்படி , பேர்ந்து - ( பரமபதத்தினின்றும் ) கிளம்பி , (க்ருஷ்ணனா 
யவதரித்து ) ஓர் - அத்விதீயமான , குறளுருவாய் - வாமநவேஷத்தை 
யுடையனாய் , செற்றார் - சத்ருவான மஹாபலியினுடைய , படி - பூமி 
யை , கடந்த - அளந்தவனாய் , செம் - சிவந்த , கண் - நேத்ரத்தையு 
டையனான , மால் - ( ஆஸ்ரித ) வ்யாமோஹத்தை யுடையவனுடைய ,, 
நல் - அழகிய , தாமரைமலர் கமலம் போலிருக்கிற , சே - சிவந்த , 
அடியை - திருத்தாள்களை , வானவர் - தேவர்கள் , கைகூப்பி - அஞ் 
சலிபண்ணி , நின்று - ( கூட்டமாய் ) இருந்து , நிரை - ( இதழ் ) நிறை 
ந்த , மலர்கொண்டு - பூக்களைக்கொண்டு , ஏத்துவர் -ஸ் தோத்ரம்பண் 
ணுவர்கள் . ஆல் - ஆச்சர்யர் . 

வ்யா.- அவ.- இருபகாம்பாட்டு.- " பொறார் தளைகழல " என் 
கிறவித்தால் - க்ருஷ்ணாவதாரம் சொல்லவுமாம் ; வாமநாவதாரம் 
தன்னையே சொல்லுகிறதாகவுமாம் . 

(பெற்றார் தளைகழலப்பேர்ந்து ) பிறந்து - என்று மாம் . ஆரேனு 
மாக ஸ்பர்சிக்கப் பெற்றார்க்குத் தளைகழல் . ( பேர்ந்தோர் குறளுரு 
வாய்ச் செற்றார்படிகடந்த ) இந்த்ரனுக் கன்றாகாதே சத்ரு தனக் 
காகாதே . "அஷ y நவோகவ , - த்விஷதங்கம் போக்தவ்யம் " 
“ யலாகேஷி தேவி.யஸ் த்வாந்த்வேஷ்டி ஸமாந்த்வேஷ்டி 
(செற்றாரித்யாதி ) மஹாபலி , " என்னது " என் றபிமாநித்த பூமியை 
யளந்த ஸர்வேச்வரன் . (நல்தாமரை மலர் சேவடியை ) 

செவ்வி 
மாறாதே யிருந்துள்ள திருவடிகளை , (வானவர் கைகூப்பி , நின்று 


முதற்றிருவந்தாதி 20.- பா.- பெற்றார் . 


நக 


நிரைமலர்கொண்டேத்துவர் ஆல் ) திரளநின்று பூவைக்கொண்டேத் 
துவ ரென்னவுமாம் ; தொடுத்த மாலை கொண்டேத்துவ ரென்னவு 


மாம் . 


. 


அவ .-- படுக்கையாய்க்கிடந்த கடலுக்குத் தன்னைக் கொடுக்கச் 
சொல்லவேணுமோ தேவதாந்தரங்களுக்குத் தன்னைக் கொடாநிற்க 
வென்கிறார் . 

(பொறார் ) நிதியெடுக்கப்பெற்றா ரென்னுமாப்போலே . என் 
பிள்ளை 

என்றறு அபிமாரித்தால் தளை கழலாநின்றால் , அடி 
யோம் " என்றார் தளை சழலச்சொல்லவேணுமோ. பேர்ந்து ) ஸ்ரீ 
வைகுண்டத்தி னின்று மென்னவுமாம் . திருப்பாற்கடல் நின்றும் 
வந்தானாகவுமாம் . ( ஓர் குறள் ) நாட்டில் வாமநர்கள் இவன் வளர்ந் 
தருளின விடத்தோடொக்கும் . ( செற்றார் ) தன்னைச் செற்றார் . " 22 
வராணாஹி - மமப்ராணாஹி . ( படி கடந்த ) இக்காடுமோடையு மள 
ந்த , பிறரது பெற்றாப்போலே யிருப்பதே . ( செங்கண் ) அபக்ஷிதம் 
முடிக்கப் பெறுகை. ( மால் ) செய்தது போராதென்றிருக்கை . ( நல் 
தாமரை ) செவ்விக்கும் , அழகுக்கும் , குளிர்த்திக்கும் ஸத்ருசமான 
தாமரை தேடுகிறார் . வானவர் ) எட்டாதப பரணிட்டுக்கொண்டி 
ருக்கிற . ( கைகூப்பி ) சுவலாவதிவோமே - அவசாஃப்ப திபே 
திரே . ( நிரைமலர் ) ஏற்கவே * தொடையொத்ததுளபம் கொண்டி 
ருந்தார்களோ . ( ஏத்துவரால் ) இப்படி பிறந்தார் பெறாதொழிவதே . 
(நின்று ) * கிண்ணகத் தெதிர்த்து நின்று . 

(20 ) 
அரு.-- இருபதாம்பாட்டு .- க்ருஷ்ண க்ஷததிலே ( பிறந்தென்று 
மாம் ) என்கிறது . வாமநபக்ஷத்தை யருளிச்செய்கிறார் ( ஆரேனுமாக 
வித்யாதி .) ( ஸ்பர்சிக்கப்பெற்றார் தளைகழல) ஸம்ஸார ஸம்பந்தம் 
கழல என்றபடி . ( நிரைமலர் ) நிரை , வானவருக்காதல் , மலருக் 
சாதல் விசேஷணம் . ஆல் - அசை . 

மேலுக்கவதாரிகை யருளிச்செய்கிறார் ( படுக்கையாயித்யாதி .) 
வானவர் " என்கையாலே - தேவதார்தாம் . ( இப்படி ) சாடு . இப்படி 
இப்படி இவர்களைப்போலே இந்த பூமியிலே பிறந்தார் அவனை ஏத்தப் 
பெறா கொழிவதே ! என்று விஷாதம் . ஆல் -விஷாதஸுசசம் . ( 20 ) 
நின்று நில மங்கை நீரேற்று மூவடியால் 
சன்று திசை பளந்த செங்கண மாற்கு - என்றும் 

கிண்ணசத்து - ப்ரவாஹத்தில் ,, 


* 


FO 


முதற்றிருவந்தாதி உக. - பா .-- நின்று 


படை யாழி புள்ளூர்தி பாம்பணையான் பாதம் 
அடையாழி நெஞ்சே யறி . 

( உக ) 
ப - உ . சென்று - கிட்டி , நின்று - நின்று , அம் - அழகிய , கை 
கையிலே , நிலம் - பூமியை , நீரேற்று - (தான ) ஜலத்தைப்பிடித்து 
வாங்கிக்கொண்டு , மூவடியால் மூன்றுபாதங்களாலே , திசை -திக்குக் 
களோடுகூடின ஜகத்தை , அளந்த - ஆக்ரமித்துக் கொண்டவனாய் , 
செம் - சிவந்த , கண் - நேத்ரத்தையுடையனுமான , மாற்கு - ஸ்வா 
மிக்கு, என்றும் - எக்காலத்திலும் , படை - ஆயுதம் , ஆழி - சக்ரம் ; 
ஊர்தி - வாஹநம் , புள் - பெரிய திருவடி ; பாம்பு - திருவநந் தாழ் 
வானை , அணையான் - படுக்கையாகவுடையவனுடைய , பாதம் - திரு 
வடிகளை , அடை - ஆச்ரயி . ஆழி - கம்பீர ஸ்வபாவத்தையுடைய , 
நெஞ்சே - மநஸ்ஸே , அறி - நன்றாய்த் தெரிந்து கொள் . 

வ்யா .-- அவ .-- இருபத்தோராம் பாட்டு.- (நின்று ) ஸர்வேச்வர 
னானவன் , அர்த்தித்வம் தோற்றும்படிக் கீடாகநின்று . ( நிலம் அங் 
கை நீரேற்று ) கொடுத்துவளர்ந்த அழகிய கையிலே பூமியை நீரேற் 
று . ( மூவடியித்யாதி ) திக்குக்கள் தோறும் சென்றளந்து , அத்தாலே 
அலப்யலாபம் பெற்றானா யிருக்கிறவனுக்கு . ( என்று மித்யாதி ) எல்லா 
வற்றையுமுடையவன் கிடீர் இரந்தான் . கையிலே திருவாழியைப் 
பேராதே பிடிக்கவல்லவனும் , திருவடிமுதுகிலே * நற்றரிக்க இருக்க 
வல்லவனும் ; திருவந்தாழ்வானாகிற படுக்கையிலே சாயவல்லவனும் 
ஸர்வேச்வர னாகிறான் . ( பாதமடையாழி நெஞ்சேயறி ) மஹாபலி 
யைப்போலே யாகாதே , அவன் திருவடிகளையடை . ( ஆழிநெஞ்சே 
யறி ) அளவுடைய நெஞ்சேயறி . ஓலக்கவார்த்தை யென்றிராதே 
இத்தை புத்திபண்ணியிரு. 

அவ.-- இரண்டு பாட்டாலும் ஸர்வேச்வரன் கிடீர் ஆச்ரிதார்த்த 
மாக இப்படி எளியனானானென்று சொல்லிற்றாய் ஈடுபடுகிறார் . 

( நின்றித்யாதி ) பிராட்டியை ஸ்ரீஜா கராஜன் நீர்வார்க்கப் பெற் 
முற்போலே சென்று நின்றென்னுதல் , (சென்று ) நடந்தபடி சென்ற 
ளந்தென்பனுதல் , ( செங்கண்மால் ) தந்தாமது பெற்றாலும் இனிய 
ராகவேணுமோ . ( என்றும் ) பரிபூர்ணன் கிடீர் . 

( என்றும் ) பரிபூர்ணன் கிடீர் . ( பாதமடை ஆழி 
நெஞ்சே ) என்னை ஓதுவிக்கவல்ல நீ , என் செல்லாமை யறி . அல்லாத 
* நற்றரிக்க - நன்றாய் தங்கும்படி 
ஒலக்கவார்த்தை-ஸபையில் டம்பமாகச்சொல்லும் வார்த்தை 


என்று-ஆ 


முதற்றிருவந்தாதி உஉ.- பா . - அறியும் . 
வார்த்தைபோலல்ல; இத்தை புத்திபண்ணு . [ சீரால் பிறந்து ) அன் 
று அறுபதினாயிரம் ஸம்வத்ஸரம் தபஸ்ஸுபண்ணினவன் வயிற்றி 
லே , விதாரோவயானாவ - பிதரம்ரோசயாமாஸ 
சைப்படவந்து பிறக்கை . (சிறப்பால் வளராது ) வெண்ணெயையும் 
பெண்களையும் களவுகண்டு மூலையடியே வளருகை . (பேர்வாமனா 
காக்கால் நாராயணனானா லாகாதோ . ( பேராளா ) ஐச்வர்யத்திலே 
இளைப்பாறவேணுமோ . மார்வித்யாதி ) பருத்திப்பட்ட பன்னிரண்டும் 
பட்ட பூமி . 

( உக ) 
அரு- இருபத்தோராம் பாட்டு.- மேலுக்கவதாரிகை யருளிச் 
செய்கிறார் . ( இரண்டுபாட்டாலுமித்யாதி ) இங்கு " நிலமங்கை ” என்று 
பூமிப்பிராட்டியாக்கி அருளிச்செய்கிறார் . ( பிராட்டியையித்யாதி ) யஜ் 
ஞவாடத்தளவும் சென்று நின்றென்னுதல் ; நின்றவிடத்திலே நின்று 
திசையெங்கும் சென்றளந்தென்னுதல் , தமக்கு உபதேசிக்கிற நெஞ் 
சுக்குச் சொல்லுவானென்னென்ன ; அருளிச்செய்கிறார் . ( என் செல் 
லாமை யென்று ) இப்படி வாமானிடத்திலே ஈடுபட்டபேருண்டோ 
வென்ன ; அருளிச்செய்கிறார் . ( சீரால் பிறந்தித்யாதி ) ( இளைப்பாற 
வேணும் ) நீர்மையில் இளைப்பாறப் போகாமையாலே மேன்மையிலே 
இளைப்பாற வேணுமென்றபடி . உன்கையிலே பன்னிரண்டும் பட்ட 
பூமி . இப்படி வாமானாகாதபோது ஏற்கவருமையோ வென்றபடி . ( ) 
அறியு முலகெல்லாம் யானேயு மல்லேன் 
பொறி கொள் சிறை யுவணமூர்ந்தாய் - வெறிகமழும் 
காம்பேய் மென் தோளி கடைவெண்ணெ யுண்டாயைத் 
தாம்பே கொண்டார்த்த தழும்பு . 

( உஉ ) 


ப - உ . பொறிகொள் - நாநாவர்ணமான , சிறை - பக்ஷத்தையுடை 
ய , உவணம் - கருடனை , ஊர்ந்தாய் நடத்துமவனாய் , வெறி - பரிமளம் , 
கமழும் வீசுகிற , காம்பு - மூங்கிலோடு , ஏய் - ஸமாகமான , மெல் 
மருதுவான , தோளி - புஜத்தையுடைய (யசோதை) , கடை - மதி 
த்த , வெண்ணெய் - உருக்காத நெய்யை , உண்டாயை - அமுது செ 
ய்த உன்னை , தாம்பே - கயிற்றையே , கொண்டு - எடுத்து , ஆர்த்த 
இணைத்துக்கட்டுகையாலுண்டான் , தழும்பு - வ்ரணம் , யானேயுமல் 
லேன் - நானொருவனே யல்லேன் ; உலகெல்லாம் - நாட்டங்க , அறி 
யும் - அறிந்திருக்கும் . 

( உஉ ) 


சு 


முதற்றிருவந்தாதி உக . - பா.- தழும்பிருந்த 
வ்யா.- அவ.- இருபத்திரண்டாம் பாட்டு . - ( அறியும் ) ஆச்ரி 
தார்த்தமாக எளியனானா னென்னும்படி நீரறிந்தபடி யெங்ஙனே 
யென்னில் ; ( உலகெல்லாம் அறியும் யானேயுமல்லேன் ) சிசுபாலன் 
கூடவறியானோ. ( பொறியிக்யாதி ) பொறிகொண்டிருந்துள்ள சிற 
கையுடைத்தான திருவடியை யூர்ந்தவுன்னை. ( வெறிகமழும் ) பிள்ளை 
முகம் வாடவொண்ணாதென்று எப்போதும் ஒப்பித்தபடியே இருக் 
கையாலே பரிமளம் கமழா நின்ற . ( சாம்பு ஏய் மென்தோளி ) மூங் 
கிலோடொத்து ம்ருதுவான தோளையுடையவள் . ( கடைவெண்ணெ 
யுண்டாயை ) அவள் , மார்த்தவம் பாராதே கடைந்த வெண்ணெயுண் 
டாயை . ( தாம்பித்யாதி ) கைக்கெட்டிற் றொருதாம்பாலே கட்டின 
தழும்பு . அறியுமுலகெல்லாம் கயிற்றை நீட்டவொண்ணாது ; உரலைச் 
சிறுக்க வொண்ணாது ; இவனுடம்பிலே இடங்காணு மித்தனையிறே . 

அவ.- ஆச்ரித பக்ஷபாதம்போலே ஆச்ரிதபவ்யதையும் , 

( உலகெல்லாம் ) சிசுபாலனையிட்டுச் சொல்லவேணுமோ . ( யா 
னேயித்யாதி ) அநுக்ரஹ முடைய நானே யல்லேன் . ( பொறியித் 
யாதி ) நிரபேக்ஷனாய் அர்த்திக்கப் பிறந்த நீ . ( வெறி ) ஸ்வாபாவிகமென் 
னுதல் ; பிள்ளை * முசியாமைக்கென்னுதல் . (காம்பு பசுமையும் , திரட் 
சியும் , செவ்வையும் . (மென்தோளிகடை வெண்ணெயித்யாதி ) இரு 
வர்க்கு தாரகம் ; அபலைகட்டிலே கட்டுண்பதே . ( தாம்பேகொண்டு ) 
குறுங்கயிற்றைக்கொண்டு . 

( உஉ ) 
அரு.- இருபத்திரண்டாம்பாட்டு . - ஆர்த்த - ஆர்க்கப்பட்ட என் 
றர்த்தமாக்கி யருளிச்செய்கிறார் . (கயிற்றை நீட்ட வித்யாதி .) 

மேலுக் கவதாரிகை யருளிச்செய்கிறார் . ( ஆஸ்ரிதபக்ஷபாத மித் 
யாதி ) இட்டு - அவன் மாத்ரமல்ல வென்றபடி . இருவர்க்கும் 
தாய்க்கும் மகனுக்கும் . அவளுக்கு ஜீவாஹேது , இவனுக்கு ஆல்ரி 
தஸ்பர்சமென்றபடி .. 

( உஉ ) 
தழும்பிருந்த சார்ங்க நாண் தோய்ந்தவா மங்கை 
தழும்பிருந்த தாள் சகடம் சாடி - தழும்பிருந்த ( ந்த 
பூங்கோதை (பாள்வெருவப் பொன்பெயரோன் மார்பிட 
வீங்கோத வண்ணர் விரல் 

( உங ) 
ப - உ.- அம் - அழகிய , கை - கரமானது . சார்ங்கம் - சார்ங்கமென் 
கிற தநுஸ்ஸினுடைய , நாண்-நாணியினால் , தோய்ந்த - படிந்த , தழு 

* முசியாமைக்கு - இளையாமைக்கு . 


முதற்றிருவந்தாதி உ ங.- பா .-- தழும்பிருந்த , 
ம்பு - வ்ரணத்தை , இருந்தவாம் - உடைத்தாயிருந்தது . தாள் - 
திருவடி , சகடம் - சகடாஸுரனை , சாடி - உதைத்து , ( அத்தாலே ) 
தழும்பிருந்த - வரணத்தை யுடைத்தா யிருந்தது , வீங்கு - வ்ருத் 
தியடைந்த , ஓத - அலைகளையுடைய ஸமுத்ரம்போலுள்ள , வண்ணர் - 
திருமேனியையுடையவருடைய , விரல் - அங்குளிகள் , பூம் - அழகி 
ய , கோதையாள் - மயிர்முடியையுடைய ( பிராட்டி ), வெருவ - நடுங் 
கும்படி , பொன் பெயரோன் - ஹிரண்யனுடைய , மார்வு - வக்ஷஸ் 
ஸை , இடந்த - பிளந்ததாலுண்டான , தழும்பிருந்த - வ்ரணத்தையு 
டைத்தாயிருந்தன . 

(உங ) 
வ்யா.- அல.- இருபத்து மூன்றாம்பாட்டு -- ஒரு செயலைக்கொ 
ண்டு சொல்லும்படி யென்னென்னில் ; ஒரு செயலிலேயோ ஒரு அவ 
தாரத்திலேயோ தழும்பு சுமந்ததென்கிறார் . 

( தழும்பிருந்தவித்யாதி ) பிராட்டியுங்கூடக் கூசி ஸ்பர்சிக்கவே 
ண்டும் அழகியகை, சார்ங்கநாண் தோய்ந்த தழும்பிருந்தவாம் , ஜ்யா 
கிணத்தாலே கர்க்கசமாயிருக்கும் . ( தாள் சகடம் சாடித்தழும்பிருந்த 
பூங்கோதையாள் வெருவப்பொன் பெயரோன் மார்விடந்த ) " அட 
லரியாய்ப்பெருகினானை என்கிறபடியே . (விரல் தழும்பிருந்த) கால் 
தழும்பு , கைதழும்பு , அவாந்தரா வயவமான விரல் தழும்பு ; ஒன்றே 
யோ தழும்பாயிற் றென் கிறார் . 

( பூங்கோதையாள் வெருவ ) " ஆச்ரிதருடைய கார்யம் " என் 
றால் , உகக்குமவளும் பயப்படும்படி உடம்படையத்தழும்பு . ( சாடி ) 
அவன் * மூரிநிமிர்ந்தான் . இவர்க்குக்குவாலாயிருக்கிறபடி . ( பூங்கோ 
தையாள் வெருவ ) பொறாதென்றிருக்குமவள் . வீரவாசியறியு மவள் . 
ருஷிவேஷத்தோடே திரியவேணுமென்னுமவள் . (வீங்கோதவண் 
ணர் விரல் ) வளர்த்தியும் குளிர்த்தியும் ( மஹாவிஷ்ணும் ) விக்ரஹ 
வ்யாப்தியாயிற்று . 

( உங ) 
அரு.- இருபத்து மூன்றாம்பாட்டு.- மேலுக்குத்தாத்பர்ய மரு 
ளிச்செய்கிறார் . ( பூங்கோதையா ளித்யாதி ) பூங்கோதையாளை ராமா 
வதாரத்தோடே சேர்த்து அருளிச்செய்கிறார் . (பொறாதென்றித் 
யாதி ) பொறாது என்று - ஆஸ்ரிதாக்ஷணம் போராதென்னவேணு 
மென்றிருக்குமவ ளென்றபடி . இப்படிப்பட்டவளும் வெருவும்படி 
சார்ங்கநாண் தோய்ந்த என்று இங்கும் கூட்டி யோஜிப்பது . 

* மூரி நிமிர்ந்தான் - திமிர் போம்படி நிமிர்ந்தான் . 


முதற்றிருவந்தாதி உச .-- பா.- விரலொடு , 


விரலொடு வாய் தோய்ந்த வெண்ணெய்கண்டு , ஆய்ச்சி 
உரலோ இறப்பிணித்த நான்று - குரலோவா 
தேங்கி நினைந்தயலார் காண விருந்திலையே 
ஓங்கோத வண்ணா வுரை. 

( உச ) 
ப - உ , விரலொடு விரல்களாலே எடுத்து , வாய்தோய்ந்த திருப் 
பவளத்தில்வைத்த, வெண்ணெய் - உருக்காதநெய்யை , கண்டு - பார்த் 
து , ஆய்ச்சி - இடைச்சி , உலரோடு -உலூகலத்தோடு , உற - இறுக்கி , 
பிணித்தநான்று கட்டினவன்று , குரல் - கண்டத்வநி , ஓவாது - 
ஓயாமல் , ஏங்கி . அழுது , நினைந்து - (வெண்ணெயை ) த்யாநித்துக் 
கொண்டு , அயலார் - பிறர் , காண - பார்க்கும்படி , இருந்திலையே - இ 
ருக்கவில்லையோ ? ஓங்கு - வருத்தியடைந்திருக்கிற , ஓத - கடலோ 
டுஸமாநமான , வண்ணா 

வடிவையுடையவனே , உரை - சொல்லு . 


32 


11 


வ்யா.- இருபத்து நாலாம்பாட்டு .-- (விரலித்யாதி ) விரல்வாயி 
லே தோய்ந்தவளவிலே . " " வெண்ணெய்விழுங்கி வெறுங்கலத்தை 
வெற்பிடையிட்டு என்றும் சொல்லாநின்றது ; விரலொடு 
வாய்தோய்ந்த " என்றும் சொல்லாநின்றது ; இவையெங்கனே சேரு 
ம்படி " என்று பிள்ளை திருநறையூ ரரையர் பட்டரைக் கேட்க ; " இவ 
னுக்கு என்றுந் திருப்பணி யிதுவன்றோ, ஒருநாள் அங்ஙனுமா 
கிறது , ஒருநாள் இங்ஙனுமாகிறது " என்றருளிச்செய்தார் . " வைக 
லும் வெண்ணெய் கைகலந்துண்டான் என்கிறபடியே . ( உரலித்யாதி ) 
உரலென்றும் அவனென்றும் பிரித்துக்காணப் போகாதபடி கட்டின 
வன்று . ( குரலோவாதேங்கி ) அழப்புக்கத்வநிமாறாதே ; ஏங்கின 
ஏக்கம் கீழ் விழாதே . ( நினைந்து ) இப்படி அழாநிற்கச் செய்தேயும் 
பெரிய திருப்பணிகளாயிற்று நினைப்பது . வெண்ணெய்கள வுகா 
னும்படி நினைந்து . ( அயலார்காண இருந்திலையே ) ஐந்துலக்ஷங் குடி 
யில் பெண்களில் காணாதாருண்டோ. இவனாலே நெஞ்சு புண்பட் 
டாரெல்லாம் இவன்பட்டபாடுகாண வருவர்களிறே . * சுது -த 
ெெடவே - ண வாெெவரிெெஹinea- தே - அத்யுத்கட்ை 8 
புணயபாபை ஹைவபலமச்நுதே " யிறே . ( ஓங்கோதவண்ணாவுரை) 
இவனைக்கட்டிவைத்தது ஒருகடலைத் தேக்கிவைத்தாற்போலே கா 
ணும் . ( உரை ) இவ்வடிவு காணவேணும் ; இவ்வடிவோடே கூட 
வார்த்தையும் கேட்கவேணும் , பொய்யாகில் உரலோடேகூட இழு 
த்துக்கொண்டு புறப்படுவேனோ. 


முதற்றிருவந்தாதி உரு.- பா.- உரைமேல் . 


22 
பா 


( விரலித்யாதி ) வயிறு வளர்த்து அகப்படப்பெற்றோமோ . * மிட 
ற்றுக்குக் கீழிழியப்பெற்றோமோ . ( உரலொடு ) உரலோடு தன்னோடு 
வாசியில்லாமை . ( குரலோவாது ) அழப்புக்கவாறே , " இக்கோலுண்டு 
பார் " என்ன; ஏங்கிநின்றான் . ( நினைந்து ) வெண்ணெயை நினைத்திருக் 
கை . ( அயலார் காண ) பஞ்சலக்ஷம் குடியில் பெண்களடைய ; அவர் 
களை பந்தித்துத்தான் அகப்படாதிருக்கும் ; அவர்கள் இவன் அகப் 
படவல்லனே என்றிருப்பர்கள் . (இருந்திலையே ) ராமசரத்தை ராவ 
ணன் மறக்கில் மறக்கலாம் . ( ஓங்கோதவண்ணா) நெருக்குண்கை 
யாலே வந்தபூர்த்தி . (உரை) " நேேசோவழ - நமேமோகம் " என்னு 
ம் நீ சொல்லிக்காண் . அவாப்த ஸமஸ்த்தகாமன் குறையாயழுவதே ; 
ஸர்வசக்தி மிடுக்கின்றி யொழிவதே ; ஸர்வஜ்ஞன்புரையறுவதே . ( ) 

அரு.-- இருபத்துநாலாம்பாட்டு .-- இவை மௌக்த்ய வைதக் 
தயங்கள் சேரும்படி " என்று அரையர் . விரலாலே தொட்டுவாய் 
தோய்ந்தானோ வென்ன அருளிச்செய்கிறார் . ( வைகலு மித்யாதி ) 
அவ்விடத்துக்கு இதுவுமொரு அர்த்தம் . காணாதே து கப்பட்டவர் 
கள் காணக்கூடுமோ வென்ன அருளிச்செய்கிறார் . ( சுது தடெ : 
அத்யுக்கடை : இத்யாதி ) புண்யபலம் . நாளாகை . உரை என்றத் 
தால் பலித்ததை யருளிச்செய்கிறார் . ( பொய்யாகி வித்யாதி ) பொய் 
யென்றாயாகில் கையும் களவுமாகக்கட்டுண்டத்தை யவன் நினைத்தி 
ருக்குமோ வென்ன ; அருளிச்செய்கிறார் . (ராமசரத்தை யித்யாதி ) 
ஆஸ்ரிதவிஷயத்தில் உகந்து கட்டுண் கையாலே மறவாமல் நினைத் 
திருக்குமென்றபடி . புரையறுகை - அவிழ்க்கைக்கு உபாய மறியா 
திருக்கை, 

( உச ) 
உரைமேற் கொண் டென்னுள்ள மோவாது , எப்போது 
வரைமேல் மரதகமே போல - திரைமேல் 

( ம் 
கிடந்தானைக் கீண்டானைக் , கேழலாய்ப் பூமி 
யிடந்தானை யேத்தி யெழும் . 

( உரு ) 
ப - உ . வரைமேல் - பர்வதத்தின் மேல் , மரதகமே போல - மாதக 
மணிபோல , திரைமேல் - ஸமுத்ரத்தின் மேலே , கிடந்தானை - பள்ளி 
கொண்டவனாய் ,கீண்டானை - ( ஹிரண்யனை )பிளந்தவனாய் , கேழலாய் 
வராஹமாய் , பூமி - தரணியை, இடந்தானை - குத்தி எடுத்தவனை , 
என் - என்னுடைய , உள்ளம் - மநஸ்ஸ , ஓவாது ஒழியாமல் , எப்போ 

மிடற்றுக்கு - கழுத்துக்கு . 


சசு 


முதற்றிருவந்தாதி உரு.-- பா .-- உரைமேல் . 


தும் - எந்தகாலத்திலும் , மேல் - ச்ரேஷ்டமான , உரைகொண்டு - 
சப்தங்களைக்கொண்டு ஏத்தி - துதித்து , எழும் - உஜ்ஜீவிக்கும் . (உரு ) 

வ்யா.- அவ .--இருபத்தைந்தாம்பாட்டு .--இவனுடைய இ 
நீர்மை யநுபவித்தால் வேறொன்றால் போது போக்க வொண்ணா 
தென்கிறார் . 

(உரைமேல் கொண்டு ) மேலானவுரையைக்கொண்டு , அதாவது 
வாக்குக்கு விஷயமானத்தைக் கொண்டு . அன்றிக்கே , உரைக்கை 
யாலே மேற்கொண்டு , அதாகிறது - சொல்லிச் செல்லுகையிலே 
கிளர்ந்து . ( என்னுள்ள மோவாதெப்போதும் ) என்னுடைய ஹ்ருத 
யமானது உச்சிவீடு விடக்கடவதன்றிக்கே . ஸ்வரூபமொருகாலாக 
அழியுமோ . ஒருமலையிலே ஒருமரதக கிரியானது பரப்பு மாறப் படிக் 
தாற்போலே யாயிற்று திருப்பாற்கடலிலே கண்வளர்ந்தருளின 
போதிருக்கும்படி . ஸர்வேச்வரனாய் ஸர்வசக்தியானவனுடைய 
ஸௌலப்ய சரிதங்களைச் சொல்லுகைக்கு . 

( என்னுள்ள மித்யாதி ) தாஸவ்ருத்திகனான வென்னுடைய மக 
ஸ்ஸானது இடைவிடாது . ( எப்போது மித்யாதி ) ஒருபர்வத சிகரத் 
திலே இந்த்ர நீலமணி யிருந்தாற்போலே விளங்குகிற ஸமுத்ரசாயி 
யானவனை . ( கிடந்தானைக்கீண்டானை ) ஆர்த்தரைக்கண்டால் படுக்கை 
அடி கொதிக்கும்படி . ( ஏத்தி எழும் ) ஸ்துதித்து உஜ்ஜீவிக்கும் . 

அவ .- ( உரை மேல்கொண்டு ) இவனுக்கு நினைவும் பேச்சும் 
வெண்ணெயிலே யானாற்போலே , ஆழ்வார்க்கு நினைவும் பேச்சும் 
இவன்பக்கலிலே யானபடி சொல்லுகிறது . 

(உரைமேல் கொண்டு ) வாக்குக்கு விஷயமாகக்கொண்டு. வாக் 
வ்ருத்தியை மேற்கொண் டென்னவுமாம் . ( என்னுள்ள மித்யாதி ) 
ஒருமலைமேலே மரதகம் கிடந்தாற்போலே திரைமேலே கண்வளர்ந் 
தருளுகிறவனை . (கீண்டானை யித்யாதி ) வராஹரூபியாய்ப்புக்கு அண் 
டபித்தியில் நின்றும் ஒட்டுவிடுவித்து பூமியை யிடந்தவனை . ( ஏத்தி 
யெழும் ) ஏத்தி உஜ்ஜீவியாநின்றது . 

( உடு ) 
அரு . - இருபத்தைந்தாம்பாட்டு . - (உரைமேல் ) மேலுக்கவதா 
ரிகை யருளிச்செய்கிறார் . (இவனுக்கித்யாதி ) கேழலாய்க்கீண்டிடங் 
தானை யென்றபடி . சேதந ஸமாதியாலே உள்ளம் ஏத்தி எழும் என் 
று க்ரியை . வாக் வருத்தியை மேற்கொள்ளுகை - வாக் வருத்தியை 
புடைத்தாகை யென்றபடி , 


சஎ 


முதற்றிருவந்தாதி உசு . - பா.- எழுவார் . 
எழுவார் விடைகொள்வா ரீன்றுழா யானை 
வழுவா வகை நினைந்து வைகல் - தொழுவார் 
வினைச் சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே , வானோர் 
மனச் சுடரைத் தூண்டும் மலை . 

( உசு ) 


ப.உ. எழுவார்- (பலத்தையடைந்து ) விட்டுப்போவார் , (ஐவர் 
யகாமர் ) விடைகொள்வார் - ஆஜ்ஞையைப்பெறுவார் , ( கேவலர் ) 
ஈன் - போக்யமான , துழாயானை - திருத்துழாயையுடையவனை , 
வழுவாவகை - நீங்காத உபாயத்தை , நினைந்து - அநுஸந்தித்து , வை 
கல் 

தினந்தோறும் , தொழுவார் - ஆஸ்ரயிப்பார் , ( பகவத்காமர் ) 
( இம்மூவர்களுடைய ) வினை - பாபமாகிற , சுடரை அக்நியை , நந்து 
விக்கும் - நாசம் செய்யும் , வேங்கடமே - திருவேங்கடமென்கிற மலை 
யே , வானோர் தேவர்களுடைய ( நித்யஸூரிகளுடைய , ) மனச்சுட 
ரை - திருவுள்ளமாகிற விளக்கை , தூண்டும் - வ்ருத்திபண்ணும் , 
மலை - பர்வதம் . 

( உசு ) 
வ்யா - அவ.- இருபத்தாறாம் பாட்டு . - ( எழுவார் ) எல்லார்க் 
கும் நினைவும் செயலும் ஒக்கப்பரிமாறலாவது பரமபதத்திலேயன் 
றோ வென்னில் ; நித்யஸூரிகளுங்கூட அவனுடைய ஸௌலப்யங் 
காண வருகிறது திருமலையிலேயன்றோ வென்கிறார் . 

( எழுவார் ) ஐச்வர்யம் வேணுமென்று மேலேமேலே ப்ரார்த் 
திக்குமவர்கள் . ( விடைகொள்வார் ) ஆத்ம ப்ராப்தியே யமையும் ; நீ 
வேண்டாவென்று இவன் பக்கலில் நின்றும் அகலு மவர்கள் . ( ஈன் 
றுழாயானை யித்யாதி ) இவனை நாங்கள் பிரியாதொழிய வேணுமென் 
று நினைத்து , காலமெல்லாம் தொழுவார்கள் . ( வினை யித்யாதி ) பக 
வத்ப்ராப்தி விரோதி , ஆத்மப்ராப்தி விரோதி , ஐச்வர்யப்ராப்தி வி 
ரோதியான பாபங்களை , எரிகிற நெருப்பை யவித்தாற்போலே நசிப் 
பிக்கும் வேங்கடமே . வானோரித்யாதி ) நித்யஸூரிகளுடைய கிளர் 
ந்த மாஸ்ஸை அவனுடைய ஸௌலப்யம் காணப்போரிகோ ளென் 
று கிளர்த்தாநிற்கும் திருமலை . காலாந்தரமன்று , ஸந்நிஹிதம் . 

( எழுவார் ) ப்ரயோஜநம் கைபுகுந்தவாறே போவார் ஐஸ்வர் 
யார்த்திகள் , (விடைகொள்வார் ) பலம் நித்யமாகையாலே மீட்சி 
யில்லை கேவலர்க்கு . ( வினை யித்யாதி ) இம்மூவர்க்கும் உத்தேய்ய வி 
ரோதிகளைப் போக்கும் . நந்துவிக்கை - அவிக்கை, ( வானோரித்யாதி ) 


ச அ 


முதற்றிருவந்தாதி உ எ.- பா.- மலையால் . 


ப - உ . 


இங்குள்ளார் * ஒழிவில் காலமென்ன , அங்குள்ளார் * அகலகில் 
லேன் என்னச் சொல்லும் . 

( உசு ) 
அரு.- இருபத்தாறாம்பாட்டு - ( எழுவார் ) " மலை என் கையா 
லே ஸந்நிஹிதம் . இது ப்ரத்யக்ஷமன்றோ வென்றபடி . 

மீட்சியில்லாமையாலே இவனை விட்டு விடைகொண் டகன்று 
போகிறதே அவர்களுக்கு ஸ்வபாவ மென்றபடி . 

( உசு ) 
மலையால் குடைகவித்து மாவாய் பிளந்து 
சிலையால் மராமரமேழ் செற்று - கொலையானைப் 
போர்க்கோ டொசித்தனவும் பூங்குருந்தம் சாய்த்தனவும் 
கார்க்கோடு பற்றியான் கை . 

(உஎ) 
மலையால் - பர்வதத்தினால் , குடை -சத்ரத்தை, கவித்து 
மூடி , மா - ( கேசி என்கிற ) குதிரையினுடைய , வாய் - உதட்டை , 
பிளந்து -கிழித்து, சிலையால் - தநுஸ்ஸினால் , மராமரம் - ஆச்சா மரம் , 
ஏழ் - ஏழையும் , செற்று - அழியச் செய்து , கொலை - ( பிறரை ) கொ 
ல்லுகிற , யானை - ( குவலயாபீடமென்கிற ) ஆனையினுடைய , போர் - 
யுத்தஸாதநமான , கோடு - கொம்பை , ஒசித்தனவும் - முறித்தனவும் , 
பூங்குருந்தம் - பூத்தகுருக்கத்திமரத்தை , சாய்த்தனவும் - தள்ளின 
வும் , கார் - ( ஸ்வபாவத்தால் ) மேகத்தோடொத்த , கோடு - சங்கத் 
தை , பற்றியான் - பிடித்தவனுடைய , கை - காங்கள் கிடீர் . ( உஎ ) 

வ்யா .-- அவ.- இருபத்தேழாம் பாட்டு - ( மலையித்யாதி ) திரு 
வேங்கட முடையானுடைய திருக்கையைப் பார்த்தார் போலே . 

( மலையால் குடைகவித்து ) வர்ஷத்துக்குக் குடை யபேக்ஷித 
மிறே . இந்த்ரன் ஆஸசப்ரக்ருதி யல்லாமையாலே பசிக்ராஹத் 
தாலே செய்தானாகில் , மலையையெடுத்து நம்மை நோக்கிக்கொள் 
வோமென்று மலையைக் குடையாகக்கவித்து . ( மாவாய் பிளந்து ) பண் 
ணின ப்ராதிகூல்யத்தின் கனத்தாலேகேசியைக்கொன்று . ( சிலையித் 
யாதி ) அவதாரத்துக்கடுத்த ஆயுதத்தாலே மராமரமேழையும் செ 
ற்று . ( கொலை யித்யாதி ) கொல்லக்கடவதாக நிறுத்தின குவலயா 
பீடத்தினுடைய பொராநின்ற கோட்டை அநாயாஸேந முறித்தன 
வும் . ( பூங்குருந்தம் சாய்த்தனவும் ) பூப்பறித்தனவும் . ( கார்க்கோ 
டித்யாதி ) ஸ்ரமஹரமாய் முழக்கத்தையுடைத்தா யிருக்குமென்கை . 
அன்றிக்கே , திருக்கையிலே ஸ்ரீபாஞ்சஜந்ய மிருந்தபோது மேகத் 


முதற்றிருவந்தாதி உ அ.- பா . - கைய வலம்புரியும் . 


தைப்பற்றி யிருந்த சங்குபோலே யிருந்ததென்கை. இடையர் செய் 
வதெல்லாம் முன்கை உரத்தாலே , க்ஷத்ரியர் , என்றும் வில்லாலே 
யென்னுமிடம் தோற்றுகிறது . ஸ்ரீபாஞ்சஜந்யம் பிடிக்கவும் பொறாத 
ம்ருதுவானகையைக் கொண்டு கிடீர் இதெல்லாம் செய்தது . 

அவ . - சேஷ்டி தங்களிலேஉருகுகிறார்.ஸுகுமாரமானகையைக் 
கொண்டே இப்பெரிய செயல்களைச் செய்வதே . செய்யாநின்றால் 
அநாயாஸோ செய்வதே ! 
( மலையித்யாதி ) மலையாக 

விநியோகங் கொண்டா 
( மாவாய்பிளந்து ) நாரதாதிகள் கூப்பிடும்படி வந்த கேசியை நெட்டிக் 
கோரை கீண்டாற் போலே கீண்ட . (சிலையித்யாதி ) எய்யவொண்ணாத 
படி திரளநின் றமராமரங்களை , ( கொலையித்யாதி ) கொலையிலே உற்ற 
ஆனை . ( பூங்குருந்தம் ) தழைத்துப் பூத்து நின்ற . ( கார்க்கோடு ) குளி 
ர்ந்து ஸ்ரமஹரமாய் பெருத்து முழங்குகை. ஸ்ரீபாஞ்சஜந்யம் தொ 
டப்பொறாதகைகிடீர் . 

( உஎ ) 
அரு.-- இருபத்தேழாம் பாட்டு . - ( மலையால் ) கோடு - சங்கம் . 
மேகஸ்வபாவத்தையுடைய சங்கென்னுதல் ; மேகத்தோடே கூடின 
சங்கென்னுதல் . க்ருஷ்ணன் கையாலே செய்கையையும் , பெருமாள் 
வில்லாலே செய்கையையும் பற்ற தாத்பர்ய மருளிச்செய்கிறார் 
இடையரித்யாதி ). பற்றி " என்று ப்ரயா ஸந் தோற்றுகையாலே 
பொறாத ம்ருதுவானகை என்கிறது . 

மேலுக் கவதாரிகை யருளிச்செய்கிறார் (சேஷ்டிதங்களி லித் 
யாதி ). நெட்டி - வாடின . 

( உஎ ) 
கைய வலம்புரியும் நேமியும் , கார்வண்ணத் 
தைய மலர்மகள் நின் னாகத்தாள் - செய்ய 
மறையான் நின்னுந்தியான் மாமதிள் மூன்றெய்த 
இறையான் நின்னாகத் திறை 

( உ அ ) 
மேகம் போன்ற , வண்ணத்து - திருமேனியையு 
டைய , ஐய ! ஸ்வாமியே ! வலம்புரியும் - ஸ்ரீ பாஞ்சஜந்யமும் , நேமி 
யும் - திருவாழியும் , கைய - கையிலிருக்கின்றன ; மலர் - பூவிலவதரி 
த்த , மகள் , பெண் (லக்ஷ்மி) , நின் - உன்னுடைய , ஆகத்தாள் - மார் 
விலிருக்கிறாள் : செய்ய - நிர்த்துஷ்டமான , மறையான் - வேதத்தை 


ப.உ. கார் 


எ 


ருய முதற்றிருவந்தாதி உ கூ .-- பா.- இறையும் . 
யுடையவன் (ப்ரஹ்மா ), நின் - உன்னுடைய , உந்தியான் - நாபியில் 
பிறந்தவன் ; மா - பெரிய , மதிள் - ப்ராகாரத்தையுடைய , மூன்று 
மூன்றுபட்டணத்தையும் , எய்த - அடித்த , இறையான் - ஈஸ்வராபி 
மாரியான ருத்ரன் , நின்னாகத்து - உன் திருமேனியில் , இறை - ஒரு 
மூலையிலிருக்கிறவன் . 

( உஅ) 
வ்யா - அவ.- இருபத்தெட்டாம்பாட்டு . - ( கையித்யாதி ) ஐம் 
வர்யம் சொல்லுகிற தென்னவுமாம் . நீர்மை சொல்லுகிறதென்னவு 
மாம் . 
( கைய வலம்புரியும் நேமியும் ) கைய 

கைய - கையிலேயுள்ள. ( கார்வண் 
ணத்தைய ) கரமஹரமான வடிவையுடைய 

ஸ்வாமியானவனே . 
( மலர்மகள் நின்னாகத்தாள் ) * கோலமலர்ப்பாவை நின் திருமார்வி 
லாள் . ( செய்யவித்யாதி ) நேரே உன்னைக் காட்டவற்றான வேதத்தை 
யுடைய ப்ரஹ்மா உன் திருநாபீகமலத்திலானான் . ( மாமதிளித்யாதி ) 
த்ரிபுரதஹகம்பண்ணி ஈஸ்வராபிமாநியா யிருக்கிற ருத்ரன் உன் 
திருமேனியைப்பற்றி இறையாயிற்று . அன்றியே , ( நின்னாகத்திறை ) 
என்று திருமேனியில் ஏகதேசத்திலே என்னவுமாம் . 


( கையித்யாதி ) ஐஸ்வர்யமாதல் ; அழகாதல் . ( கார்வண்ணம் ) 
வேறே வேணுமோ ; வடிவேயமையாதோ. ( ஐய ) என்னது என் 
னலாயிருக்கை . ( மலர்மகள் நின்னாகத்தாள் ) * அலர்மேல் மங்கை 
யுறைமார்வன் . ( மாமதிளித்யாதி ) ஊரைச்சுட்டுப் பேரைப்படைத் 
தான் . கோட்சொல்லி ப்ரஸித்த ராமாப்போலே . ஆகத்தில் ஏகதே 
சத்தைப் பற்றினானென்னுதல் . ஆகத்தைப்பற்றி இறையானா னெ 
ன்னுதல் . 

( உஅ ) 
அரு.- இருபத்தெட்டாம் பாட்டு.- ( கையவலம்புரி ) திவ்யாயு 
தங்கள் அழகுக்கு முடல் . 

( உ.அ ) 
இறையும் நிலனு மிருவிசும்பும் காற்றும் 
அறைபுனலும் செந்தீயு மாவான் - பிறைமருப்பில் 
பைங்கண்மால் யானை படுதுயரம் காத்தளித்த 
செங்கண்மால் கண்டாய் தெளி. 

( உக ) 


ப - உ . இறையும் - ஸர்வேச்வரனும் , நிலனும் - பூமியும் , இரு 
விசாலமான , விசும்பும் - ஆகாசமும் , காற்றும் - வாயுவும் , அறை 


ருக 


முதற்றிருவந்தாதி உகூ - .பா .-- இறையும் . 
ஒலிக்கிற , புனலும் - ஜலமும் , செம் - சிவந்த , தீயும் - நெருப் 
பும் , ( இந்த பஞ்சபூத நிர்மித லீலா விபூதியை ) ஆவான் - (சேஷமாக ) 
உடைத்தாயிருக்குமவன் , பிறை - பாலசந்திரன் போன்ற , மருப்பு 
கொப்பையும் , பை - அழகிய , கண் - நேத்ரங்களையுமுடைய , 

மால் 
( கைங்கர்யத்தில் ) வ்யாமோஹத்தையுடைய , யானை -கஜேந்த்ராழ்வா 
னால் , படு - அநுபவிக்கப்பட்ட , துயரம் - துக்கத்தை , காத்து - போக் 
கடித்து , அளித்த - ரக்ஷித்த , செம் - சிவந்த , கண் - நேத்ரத்தையு 
டைய , மால்கண்டாய் - ஸர்வேச்வரன் கிடாய் ; தெளி - இதைகன் 
றாய் அறி . 

( உக ) 
வ்யா .-- அவ.- இருபத்தொன்பதாம்பாட்டு . - (இறையும் ) ஐச் 
வர்யங்கண்டு அஞ்சவேண்டா ; ஆம்ரிதபாரதந்தர்யமே அவனுக்கு 
ஸ்வரூபமென்கிறார் . 

( இறையும் ) பரமபதத்திலிருப்பைச் சொல்லுகிறது. ( நிலனுமித் 
யாதி ) ஜகதா காரனாய் லீலாவிபூதி யுக்தனான படி சொல்லுகிறது . 
( பிறைமருப்பிலித்யாதி )பிறைபோலும் கொம்பையுடைத்தாய் , ஜாத்யு 
சிதமான கண்ணையுடைத்தாய் , பெருத்த ஆனை யினுடைய . ( படுது 
யாங் காத்தளித்த ) ஆனைக்குப்போரும்படியான துயரைப் போக்கி 
ரக்ஷித்த . ( செங்கண்மால்கண்டாய் தெளி) வாத்ஸல்யாம்ருதத்தை 
வர்ஷியாநின்ற கண்ணையுடையனான ஸர்வேச்வரன் . (தெளி) இவ 

ஆஸ்ரிதபாரதந்தர்யமே ஸ்வரூபமென்னு மிடத்தை புத்தி 


னுக்கு 
பண்ணு . 


அவ .-- ஐச்வர்யங்கண்டு * வெருவாதே சீலத்தைய நுஸந்தி 


யென்கிறார் . 


21 


( இறையும் ) நியாமகனாய்க்கொண்டு பரமபதத்திலிருக்கும். (நில 
னுமித்யாதி ) இந்த விபூதியையுடையனா யிருக்கிற விருப்பு . ( மால் 
யானை ) உடம்பில் பெருமை பாடாற்ற வொண்ணாமை . 

( அளி 
த்த ) புண்பட்டத்தை ஸ்பர்சித்தருளினபடி . ( செங்கண் ) வாத் 
ஸல்யம் . ( மால் ) அரைகுலையத்தலை குலைய வந்து தோற்றினபடி . 
அவன் , தம்மை "காவம் 

என்ற திருவுள்ளத்தை , 
தாம் " வ - மாசுச : " என்கிறார் . வாசலைத் திறந்து வைப்பாரை 
ப்போலே பெறுகைக்கு அங்கும் போக வேண்டா ; இசைவே வேண் 
* வெருவாதே - பயப்படாதே . 
பாடாற்ற - ஸஹிக்க. 


- மாசுசம் 


உ 


முதற்றிருவந்தாதி கூ 0 - பா.- தெளிதாசு . 


டுவது ; ஆர்த்தியேவேண்டுவது . அவனே வாராவிடில் ஸமாப்யதிக 
தரித்ரனே அவன் . மற்றவனைப்பெற உபாயமுண்டோ. வாஸனை 
யாலே " அம்மே " என்பாரைப் போலே அழைத்ததித்தனை . ( உக ) 

) 
அரு.- இருபத்தொன்பதாம் பாட்டு.- (இறையும் ) மேலுக்கவ 
தாரிகை யருளிச்செய்கிறார் ( ஐஸ்வர்யங் கண்டித்யாதி ). தெளிவு 
போருமோவென்ன ; அருளிச்செய்கிறார் ( வாசலைத்திறந்தித்யாதி ) . 
இசைவுமாத்ரத்திலே வரக்கூடுமோ வென்ன ; அருளிச்செய்கிறார் 
( அவனே வாராவிடி லித்யாதி ). ஸமாப்யதிக தரித்ரனாகப் பொறா 
னென்றபடி . ஸ்ரீகஜேந்த்ராழ்வான் அழைத்தானே யென்ன ; அரு 
ளிச்செய்கிறார் (வாஸகையாலேயித்யாதி ). 

( உக ) 
தெளிதாக வுள்ளத்தைச் செந்நிறீஇ , ஞானத் 
தெளிதாக நன்குணர்வார் சிந்தை - எளிதாகத் 
தாய் நாடு கன்றேபோல் தண்டுழா யானடிக்கே 
போய் நாடிக்கொள்ளும் புரிந்து . 

( ங.0 ) 


ப.உ. தெளிதாக - கலக்கம்போம்படி , உள்ளத்தை - மநஸ்ஸை , 
செம் - நன்றாக , 

நிறீஇ - நிறுத்தி , ஞாநம் - புத்தியால் , தெளி 
தாக - நைர் மல்யமுண்டாம்படி , நன்கு - செவ்வையாய் , உணர்வார் . 
அறிந்தவர்களுடைய , சிந்தை - மநஸ்ஸு , எளிதாக - வருத்தமற , 
தாய் - ( தன் ) மாதாவை , நாடு - தேடும் , கன்றுபோல் - வத்ஸம்போ 
ல் , தண் - குளிர்ச்சியுடைய , துழாயான் - திருத்துழாயையுடைய 
எம்பெருமானுடைய , அடியே - திருவடிகளையே , புரிந்து - விரும்பி , 
போய் - சென்று , நாடிக்கொள்ளும் - தேடிக்கொள்ளும் . ( 0 ) 

வ்யா.- அவ .-- முப்பதாம் பாட்டு.- (தெளிதாக ) ஸம்ஸாரத்தி 
லே ஸமாஸ்ரயணீயர் பலருண்டென்று ப்ரமிக்கவேண்டா ; ஸம்பந்த 
ஜ்ஞாநமுண்டாகவே நெஞ்சதானே அவனை ஆராய்ந்து பற்றும் . 

(உள்ளத்தை - தெளிதாக ) விஷயப்ராவண்யத்தாலே கலுஷ 
மான ஹ்ருதயத்தினுடைய காலுஷ்யம் போக , (செந்நிறீஇ ) செவ் 
விதாக நிறுத்தி . ( ஞானத்தித்யாதி ) ஞானத்தாலே எளிதாம்படி , 
" அவன் ஸ்வாமி நாம் சேஷபூதர் " என்று அவனை உணர்வாருடைய 
சிந்தை , அநேகம் பசுக்கள் நின்றால் தாயைத் தேடுங் கன்றுபோலே , 
தண்டுழாயான டியே புரிந்து போய் நாடிக்கொள்ளும் . ( செந்நிறீஇ ) 


முதற் திருவந்தாதி ஙக.- பா . - புரியொருகை. 


ருகூ 


இந்த்ரியங்களைத் தான் வெல்லப்பாராதே எம்பெருமான் பக்கலிலே 
மூட்டி விஷயங்களை ஜயிக்கப்பார்க்கை . 

( தெளிதாக ) ஜ்ஞாநத்தாலே விசதமான பக்தியாலே . ( எளி 
தாக ) விஷயங்களில் பழக்கம் போலே தானே * மூளும்படியாயிரு 
க்கை . தாயாரிருக்கிறபடி . ( அடியே ) அல்லாதஸ்தலங்களைக்கட 
ந்து . ( புரிந்து ) விரும்பி . 

( ங ய ) 
அரு .-- முப்பதாம்பாட்டு - (தெளிதாக ) புரிந்து - பின்னை ஒன் 
றையும் பாராமல் திரும்பி . " தண்டுழாயான் என்றத்தைப்பற்ற 
( தாயாரென்கிறது ). 

( கூ 0 ) 
புரியொருகை பற்றியோர் பொன்னாழி யேந்தி 
அரியுருவு மாளுருவு மாகி - எரியுருவ 
வண்ணத்தான் மார்பிடந்த மாலடியை யல்லால் , மற் 
றெண்ணத்தானாமோ விமை . 

( ஙக ) 
ப - உ . புரி - சங்கத்தை , ஒருகை - ஒருகையிலே, பற்றி - பிடி 
த்து , ஒருகை - மற்றொருகையிலே , ஓர் - அத்விதீயமான , பொன் - 
அழகிய , ஆழி - சக்ரத்தை , ஏந்தி- தரித்து , அரியுருவும் - ஸிம் ஹ ரூப 
மும் , ஆளுருவுமாகி - மனுஷ்ய ரூபமுமாய் , ( நரஸிம் ஹமாய் ) எரி - 
அக்நியினுடைய , உருவம் - வடிவுபோன்ற , வண்ணத்தான் - வடி 
வையுடைய ( ஹிரண்யனுடைய ) , மார்வு - வக்ஷஸ்ஸை , இடந்த - 
பிளந்த , மால் - விஷ்ணுவினுடைய , அடியல்லால் - பாதத்தையொ 
ழிய , இமை - க்ஷணமும் , மற்று - வேறு விஷயத்தை , எண்ணத்தா 
னாமோ - நினைக்கத்தானாமோ . 

( ஙக ) 
வ்யா .-- அவ .-- முப்பத்தோராம் பாட்டு.- ( புரியித்யாதி ) அவ 
னுடைய ஆச்ரிதபாரதந்தர்யத்தை யநு ஸந்தித்தால் வேறே யொன் 
றை ஒருசற்றுப்போது அநு ஸந்திக்கலாமோவென்கிறார் . 

( புரியித்யாதி ) வலம்புரியில், " வலம் என்கிறவிடத்தைக் குறை 
த்துக்கிடக்கிறது . ( அரியித்யாதி ) ஆயுதங்களை யொழியவும் இரண்டு 
வடிவாலும் பார்ப்பேனென்று வேண்டிக்கொண்டபடியாலே நரத்வ 
ஸிம்ஹத்வங்களை ஒரு வடிவாகக்கொண்டான் . ( எரியித்யாதி ) அக 
பிபவநீயனான ஹிரண்யனுடைய மார்வைப்பிளந்த . (மாலித்யாதி ) 
இமை கொட்டி விழிக்கும்போது வேறொன்றை யெண்ணலாமோ . 

* மூளும்படி - கூடும்படி , 


முதற்றிருவந்தாதி கூஉ - பா.- இமையாத 


யனாயி 


அன்றிக்கே , கெஞ்சை யநாதரித்து வேறொன்றை யெண்ணப் 
போமோ. இமை - பார் என்றுமாம் . 

அவ.- இவ்விஷயத்தை ஒருக்ஷணகாலம் விட்டிருக்கை ஸா 
ஹஸிகமென்கிறார் . 

( புரியித்யாதி ) ஹிரண்யன் மேலேவிழுகிறவனை விலக்கினாற் 
போலே . (பொன்னாழியேந்தி ) ஹிரண்யன் திருவுகிருக்கிரையாய்ப் 
போனான் . திருவாழி அழகுக்குப் பிடித்தவித்தனை . ( அரியித்யாதி ) 
விசாரியாநிற்கப் பற்றாமே இரண்டு வடிவையுங் கொண்டு தோற்றி 
னபடி . ( எரியுருவவண்ணத்தான் ) அணுகவொண்ணாதபடி அநபிபவ நீ 

ருந்தபடி . ( மால் ) கார்யப்பாட்டாலன்றியே பிள்ளை பக்கல்வ்யா 
மோஹத்தால் கீண்டான் . (இமை)பாரென்னவுமாம் , ( உக ) 

அரு.- முப்பத்தோராம்பாட்டு - ( புரி ) இரண்டு வடிவாலும் 
கேவலஸிம் ஹத்தாலும் கேவல மநுஷ்யனாலும் . இமை இமை கொட் 
டுதல் ; பார்த்தல். 

மேலுக்கவதாரிகை யருளிச்செய்கிறார் (இவ்விஷயத்தை யித் 
யாதி ) . ( பற்றி ) ஹிரண்யன் மேலே போகிற சங்கை ; பற்றி , - வாங்கி 
யென்கிறபடி . 

( ஙக ) 
இமையாத கண்ணா லிருளகல நோக்கி 
அமையாப் பொறிபுலன்க ளைந்தும் - நமையாமல் 
ஆகத் தணைப்பா ரணைவரே , ஆயிரவாய் 
நாகத் தணையான் நகர் 

( ங.உ ) 
ப - உ . இமையாத - ஸங்கோசமில்லாத , கண்ணால் - ( உள் ) கண் 
ணால் , இருள் - அந்தகாரம் ( அஞ்ஞாநம் ) , அகல - போம்படி , நோ 
க்கி - பார்த்து , அமையா - அடங்காத , பொறிஐந்தும் - இந்திரியங்க 
ளைந்தும் , புலன்களைந்தும் - ( தஜ்ஜந்ய ) ஞானங்களைந்தும் , நமையா 
மல் - உபத்ரவம் செய்யாமல் , ஆகத்து - ஹ்ருதயத்தில் , அணைப்பார் - 
( அவனை ) சேர்ப்பார் , ஆயிரவாய் - ஸஹஸ்ர வக்த்ரத்தையுடைய , 
நாகத்தணையான் , ஆதிசேஷனைப்படுக்கையாகவுடைய ஸர்வேச்வர 
னுடைய , நகர் - பட்டணத்தை , அணைவர் - சேருவர்கள். ( ங உ ) 

வ்யா .-- அவ.-- முப்பத்திரண்டாம் பாட்டு.-- (இமையாத வித் 
யாதி ) அவன் மேல் விழ விலக்காதார்க்கு இந்த்ரியஜயம்பண்ண சக்த 
ரன்முகிலும் கிட்டலாமென்கிறார் . 


13 


முதற்றிருவந்தாதி கூ 2 .. - பா.- இமையாத . 
( இமையா தகண்ணால் ) " கண் " என்றும் - " உட்கண் என்றும் - 
சொல்லக்கடவது . அதில் உட்கண்ணாலே . " நா த விர 
கேந - மநஸாது விசுத்தேரு என்னும்படி . ( இருளகல நோக்கி ) 
அஜ்ஞாநாந்தகாரம் போம்படியாக நோக்கி . ( அமையாவித்யாதி ) 
அமைக்கப் போகாத இந்திரியங்களைந்தும் . ( நமையாமல் ) ஜயியாதிருக் 
கச்செய்தே . ( ஆகத்தணைப்பார் ) அவன் மேல்விழ விலக்காதவர்களனை 
வரும் . ( அணைவரே ஆயிரவாய் நாகத்தணையான் நகர் ) என்கிற வித் 
தால் , ஒருவனே யெல்லாவடிமைகளும் செய்யவேணுமென்னு மிட 
மும் ஒரு தேசவிசேஷமுண்டென்னு மிடமும் , அத்தேசமே ப்ரா 
ப்யமென்னுமிடமும் சொல்லுகிறது . 

அவ .-- ஸர்வேச்வரனுடைய பரமபதம் ஆஸ்ரயியாதார்க்குக் 
கிடைக்குமோ ; ஆஸ்ரயித்தால் பேரவிரகுண்டோ ? ருசிமாத்ரமு 
டையார் அவனாலே பெறுமித்தனையென்றும் , அவனல்ல தில்லை 
யென்றும் . 

(இமையாத கண் ) நெஞ்சென்னுமுட்கண் . திருவாசலை நீக்கி அ 
வனையும் தன்னையும் உள்ளபடியறிகை . ( அமையா ) திரியவிடுவிக்க 
வொண்ணாத பொறியைந்தும் புலனைந்தும் . ( நமையாமல் ) நியமியா 
மல் . ( ஆகத்தணைப்பார் ) * மூலையடியென்னுதல் ; அவன் 

மேல் 
விழா நின்றால் இறாயாமலென் னுதல் . ( நாகத்தணை ) பர்யங்கவி 
த்யை . 

( ங உ ) 
அரு.- முப்பத்திரண்டாம்பாட்டு.- ( இமையாத ) " தெளிதாக 
என்கிறபாட்டிலே " செந்நிறீஇ " என்று இந்த்ரியஜயத்தைச் சொன் 
னார் ; இப்பாட்டில் அதில்லாவிட்டாலுமென்கிறார் . ( அவன்மேல் 
விழவித்யாதி ) ஆகம் - மநஸ்ஸ . 

அர்த்தசிக்ஷா பூர்வகமாக மேலுக் கவதாரிகை யருளிச்செய் 
கிறார் ( ஸர்வேச்வரனுடைய வித்யாதி ) . ஆஸ்ரயியாதார் --ஸம்ஸாரி 
கள் . ஆண்ரயித்தார் -உபாஸகர் . ருசியுடையார் - ப்ரபந்தர் . " அணை 
வரே என்றது பிரிநிலையாய் , அணையார் என்றாய் , ஆகத்தை - 
ஸ்த்ரீகள் தேஹத்தை அணைத்து மூலையடியே திரியும் ஸம்ஸாரிகள் 
பரமபதத்தைக் கிட்டாரென்னுதல் . அன்றியே , " அணைவரே " என் 
றது தேற்றமாய் , இந்திரிய ஜயம்பண்ணாவிட்டாலும் அவனை ஹ்ருத 
யத்திலேவைக்குமவர்கள் பரமபதத்தைக் கிட்டுவரென்னுதல் ( ங உ ) 

மூலையடி - யதேச்ச ஸஞ்சாரம் 
* இறையாதபடி . பின்வாங்காதபடி 


91 


ருசா 


முதற்றிருவந்தாதி ங ங .-- பா.- நகரமருள் . 


நகரமருள் புரிந்து நான் முகற்குப் , பூமேல் 
பகரமறை பயந்த பண்பன் - பெயரினையே 
புந்தியால் சிந்தியா தோதி யுரு வெண்ணும் 
அந்தியா லாம் பய னங் கென் . 

( ஙங ) 
ப -உ . பூமேல் - (நாபீகமல ) புஷ்பத்தின் மேல் , நான் முகற்கு 
சதுர்முகனான ப்ரஹ்மாவுக்கு , நகரம் - இருப்பிடத்தை , அருள் புரிந்து 
க்ருபை செய்து கொடுத்து , பகா - 

கொடுத்து , பகர - ( பிறர்க்கு ) உபதேசிக்கும்படி , 
மறை - வேதத்தை , பயந்த - உபகரித்த , பண்பன் - நல்லகுணங்க 
ளையுடையவனுடைய , பெயரினை - திருநாமத்தை , புந்தியால் - புத்தி 
யினால் , சிந்தியாது - த்யாநியாதே , ஓதி - ஜபித்து , உருவெண்ணும் - 
கணக்கெண்ணும் , அந்தியால் - ஸந்த்யாவந்தநாதி கர்மத்தால் , அங்கு 
அவ்விடத்தில் , ஆம் - உண்டாகிற , பயன் - ப்ரயோஜரும் , என் - ஏது . 

வ்யா.- அவ .-- முப்பத்து மூன்றாம்பாட்டு , - ( நகரம் ) ஸர்வேச் 
வரனை கெஞ்சாலே ஆதரியாதே பண்ணுகிற கர்த்தவ்யதந்திரத்தால் 
என்ன ப்ரயோஜந முண்டென் கிறார் . 

(நான்முகற்குப் பூமேல் நகரமருள் புரிந்து ) ( பசரவித்யாதி ) பிற 
ர்க்கு ஓதுவிக்கும்படி ப்ரஹ்மா வை ஓதுவித்த நீர்மையையுடையவ 
னுடைய . செல்வப்பிள்ளையைத் தேவைக்கு ஓதுவிக்குமாப்போலே . 
( பெயரினையே புந்தியால் சிந்தியாது ) அவனுடைய திருநாமங்களை 
யே நெஞ்சால் நினையாது . ( ஓதியித்யாதி ) அல்லாதவற்றை யோதிச் 
சென்று அவ்வுருவையெண்ணும் ஸந்த்யாவந்தநாதிகளால் என்ன 
ப்ரயோஜந முண்டு . எம்பெருமானுக் குடலல்லாத கேவலஸந்த்யை 
வ்யர்த்தம் , 


(நகரமித்யாதி ) திருநாபிகமலத்தைக் கலவிருக்கையாக ப்ரஸா 
தித்தான் . ப்ரஹ்மாவுக்கு ஜந்மதேசத்தையே கொடுத்தான் . அந்த 
ரங்கர்க்குக் கிட்ட மாளிகை சமைக்குமாப்போலே . ( பகரவித்யா தி ) 
அந்த வேண்டப்பாட்டுக்கு மேலே நாட்டாரை ஓது விக்கைக்கு வே 
தத்தைக் கொடுத்தான் . (பண்பன் ) அந்நீர்மை மறக்கவொண்ணா 
மை . ( பெயரித்யாதி ) ஸ்வாபாவிகஸம்பந்தத்தை யநு ஸந்தித்து 
அவனை யுகப்பியாதே . ( ஆம்பயனங்கென் ) எம்பெருமானை யகலுகை 
யே பலித்துவிடுவது . 
கலவிருக்கை 

ஸபாஸ்தாநம் . 


முதற்றிருவந்தாதி கூசு.- பா.- என்னொருவர் . ருஎ 
( பெயரினையே ) அவன் குணங்களுக்கு வாசகமான திருநாமம் . 
(ஓதியித்யாதி ) அஹ்ருதயமாகப் பண்ணும் ஆயாஸரூபமான கர்மத் 
தைப் பற்றுவதே. 

( ங கூ ) 
அரு.-- முப்பத்து மூன்றாம்பாட்டு - ( நகர் ) வேண்டப்பாடு - மேன் 
மையாய் , அத்தாலே கிட்டவைக்கும்படியான அதிசயம் . 
என்னொருவர் மெய்யென்ப ரேழுலகுண்டு , ஆலிலையில் 
முன்னொருவ னாய முகில் வண்ணா - நின்னுருகிப் 
பேய்த்தாய் முலைதந்தாள் பேர்ந்திலளால் , பேரமர்க்கண் 
ஆய்த்தாய் முலைதந்தவாறு . 

( ஙச ) 
ப - உ . ஏழுலகு - ஸப்தலோகங்களையும் , உண்டு - அமுதுசெய் , 
ஆலிலையில் - வட பத்ரத்தில் , முன் - ஆதியில் , ஒருவனாய - அத்வி தீ 
யனாயிருந்த , முகில் - மேகப்போன்ற , வண்ணா - வடிவையுடையவ 
னே ! 

முலை தந்தாள் - ஸ்தநம் கொடுத்த , பேய்த்தாய் - தாயாய் 
வந்த பிசாசமான பூதனை , - பேர்ந்திலள் - திரும்பமாட்டாமல் பிண 
மாய்க் கிடந்தாள் ; பேர் - பெரிய , அமர்க்கண் - யுத்தபூமியிலே , 
ஆய்த்தாய் -இடைத்தாய் (யசோதை ), நின் - உன் விஷயத்தில் , உருகி 
ப்ரீதிபண்ணி , முலை தந்தவாறு ஸ்தகம் கொடுத்த ப்ரகாரத்தை , 
ஒருவர் - அத்விதீயர் ( ருஷிகள் ) , மெய்யென்பர் - பரமார்த்தமென்று 
சொல்லுவர் ; என் - அது எங்கனே . 

( ஙச ) 
வ்யா .-- அவ.-- முப்பத்து நாலாம்பாட்டு.- ( என்னொருவர் ) ப்ர 
ளயத்தில் லோகத்தை யெல்லாம் தன் திருவயிற்றிலே வைத்து ஒரு 
* பவனான ஆலிலையிலே தனியே கண்வளராநின்ற ஈஸ்வரனுக்கு அ 
ஞ்சுகிற யசோதைப் பிராட்டியுடைய ஸ்நேஹம் ஒரு ஸ்நேஹமே ! 
என்கிறார் . 

( என்னொருவர் மெய்யென்பர் ) இத்தை ஒருவர் மெய்யென்னும் 
படி யெங்ஙனே யென்னவுமாம் . " என் " என்று " எத்திறம் " என்னும் 
படியே சொல்லவுமாம் . ( ஒருவர் மெய்யென்பர் ) அறிந்தருஷிகளி 
லே சிலர் , அர்த்தவாதசங்கையில்லை , இது மெய்யென்பர் . ( ஏழுல 
கித்யாதி ) ஏழுலகத்தையும் திருவயிற்றிலே வைத்து ஆலிலையிலே . 
( முன் ) முன்பு தனியேயாய் . பரமஹரமான வடிவையுடையவனே . 
( பேயித்யாதி ) பேயானதாய் முலையைத்தந்து திருமேனியினின்றும் 
பேராதே கிடக்கச்செய்தே . ( நின்னுருகி பேரமர்க்கண் ஆய்த்தாய் 

அப்போதுண்டான , ( க ) 
முகிழ்விரியாத . ( உ ) 


* பவனான 


அ 


ரு அ 


முதற்றிருவந்தாதி ஙச.- பா.- என்னொருவர் . 


முலை தந்தவாறு ) உனக்கு நல்லவளாய் , யசோதைப்பிராட்டி , விஷத் 
துக்கு அம்ருதமாக முலை தந்தவாறு ; இதென்ன ஆச்சர்யம் . 

அவ . - ஸோபாதிகமாகவன்றியே ஸ்வபாவத ஏவ ஸ்நேஹி 
க்குமவனை நினைக்கிறார் . 

( என் ) எத்திறம் . ( ஒருவர் மெய்யென்பர் ) விலக்ஷணர் மெய்யென் 
பர் . இத்தை ஒருவர் மெய்யென்பதே ! " என் என்றபோது ஜகத் 
தில் நடையாடுவதொரு ஸ்நேஹமாகிலன்றோ மெய்யென்ன லாவது . 
( ஏழித்யாதி ) நீ செய்யும் செயலுக்கு அடைவுண்டாகிலிறே உன்னை 
ஆய்ரயித்தார் செயலுக்கு அடைவுண்டாவது . ( ஒருவனாய ) பரி 
ஹரிக்கத் தாயும் தமப்பனும் ஒருவருமில்லை. ( முகில் வண்ணா)பரிவர் 
வேண்டியிருக்கிறபடி . (நின்னுருகி ) உன் குணங்களுக்கு உருகி . 
( பேர்ந்திலளால் ) அப்பிணம் கிடக்கச்செய்தே . அப்பேயின் கையில் 
அகப்பட்ட தடையப்படுத்திக் கால்நடை தந்து , நஞ்சுக்குப் பரிஹார 
மாக அம்ருதமான முலையைக்கொடுத்தபடி . 

( ஙச ) 
அரு.- முப்பத்துநாலாம்பாட்டு.- ( என்னொருவர் ) “ ஏழுலகுண் 
டாலிலையில் முன்னொருவனாயமுகில் வண்ணா, பேய்த்தாய் முலை தந்தா 
ள் பேர்ந்திலளால் , நின்னுருகி , பேரமர்க்கண் ஆய்த்தாய் முலை தந்தவா 
று , என்னொருவர்மெய்யென்பர் " இத்தை ஒருவர் மெய்யென்னும்படி 
என் - எங்கனே யென்று க்ஷேபமாதல் ; ஒருவர் மெய்யென்பர் , என் 
இதென்ன நீர்மை தான் என்று ஈடுபாடாதல் . ( பேரமர்க்கண் ) பெரி 
தாயிருக்கிற யுத்தஸ் தலத்திலே . ( பேய்ச்சியுண்டு ) அவள் பிணமாய்க் 
கிடக்கிற அவஸ்தையிலே என்னுதல் , பெரிய அமர் போலே ஒன்றுக் 
கொன்று பொராநிற்கிற கண் . அந்த அவஸ்தையைக் கண்டு துகக் 
தாலே பார்த்த கண்ணையுடைய யசோதை யென்னுதல் , 

மேலுக் கவதாரிகை யருளிச்செய்கிறார் . (ஸோபாதிகேத்யாதி ) 

க்ஷேப்பாம் , இத்தையருளிச் செய்கிறார் . ( ஒருவரித்யாதி ) மெய் 
யென்னப் போகாமைக்கு ஹேதுவருளிச் செய்கிறார் ( என்னென்ற 
போதித்யாதி ) . ஜகத்திலே பிணத்திலே யிருக்கச் செய்தே கண்டால் 
பயப்படுகை யொழிய எடுத்து முலை கொடுக்கப்போமோ ; ஆகையா 
லே இது பொய்யென்றபடி . ( அடையப்படுத்தி அவள் * உறுக்கி உ 
ண்ணச்சொன்னாற்போலே இவளும் விஷத்துக்கு மாற்றாகையாலே 
உறுக்கியுண்ணச்சொல்லி . 

உறுக்கி - அதட்டி . 


( கூச 


முதற்றிருவந்தாதி கூடு.-- பா.- ஆறியவன் பில் , 
ஆறிய வன்பி லடியார் த மார்வத்தால் 
கூறிய குற்றமாக் கொள்ளல் நீ - தேறி 
நெடியோ யடியடைதற் கன்றே , ஈரைந்து 
முடியான் படைத்த முரண் . 

( கூரு ) 
ப - உ . ஆறிய - தணிந்த , அன்பு - ப்ரீதி , இல் - இல்லாத , அடியார் - 
தாஸபூதர் , தம் - தம்முடைய , ஆர்வத்தால் - ஸ்நேஹத்தால் , கூறிய - 
( ஸ்வப்ரயோஜநமாய் ) சொன்ன சொற்களை , நீ - நீ , குற்றமாகக் 
கொள்ளல் - தப்பாகக்கொள்ளாதொழிய வேணும் ; ஈரைந்து முடி 
யான் - பத்துத்தலைகளையுடைய ராவணன் , படைத்த - செய்த , 
முரண் - பகை , தேறி - ( க்சமமாய் ) தெளிந்து , நெடியோயடி - பெரி 
யனான உன்னுடைய திருப்பாதங்களை , அடைதற்கன்றே - கிட்டு கை 
க்காகவன்றோ. 

( கூரு ) 
வ்யா , -- அவ .-- முப்பத்தைந்தாம்பாட்டு.-- யசோதைப் பிராட் 
டியோபாதி ஸ்நேஹமின்றிக்கே , அவளுடைய ஸ்நேஹத்தை யுடை 
த்தாக பாவிக்கிறவர்களுடைய குற்றத்தைப் பொறுத்தருளவேணு 
மென்கிறார் . 

( ஆறியவன் பிலடியார்) * எறிமறிந்த பக்தியில்லாதவர்கள் . ( தம் 
ஆர்வத்தால் கூறிய ) தங்களுடைய ஸ்நேஹத்தாலே சொன்னவற் 
றை . ( குற்றமாக்கொள்ளல் ) நீ குற்றமாகக்கொண்டருளாதொ 
தோழிய 
வேணும் . நீர்குற்றத்தைச் செய்துவைத்து , குற்றமாகக்கொள்ளா 
தொழியவேணும் 

என்னப்போமோவென்னில் ; ( ஈரைந்து முடி 
யான் படைத்த முரண் - தேறி நெடியோய் அடியடைதற்கன் பிற ) 
ராவணன் பண்ணின ப்ராதிகூல்யம் க்ரமத்திலே சிசுபாலனுக்கு 
உன்னையடைகைக்கு உடலாயிற்றில்லையோ . ப்ராதிகூல்ய மாநுகூல்ய 
மாய்ப் பலித்தால் . ஆநுகூல்யாபாஸம் ஆநுகூல்யமாகத் தட்டுண்டோ . 
தேறி என்றது , செய்த குற்றத்தைக் குற்றமாகக்கொள்ளாதொழி 
யவேணுமென்னவுமாம் . அன்றிக்கே, " தேறி என்றது , சிசுபாலன் 
கையும் திருவாழியு மாயிருந்தபடி யென்னென்று நினைத்துக்கிடக்க , 
அது அந்திமஸ்ம்ருதியானாற்போலே யாகவுமாம் . 

( ஆறியவன்பு ) எறிமறிந்து தன்னைப்பேணாதே அத்தலைக்குப் 
பரிகை . யசோதைப்பிராட்டி பரிவு தம்முடைய ப்ராதிகூல்யத்தோ 

ஏறிமறிந்த - சாந்தமான . 


12 


* 


சுய 


முதற்றிருவந்தாதி நசு.- பா.- முரணை வலி . 


கூ 


டொக்குமென்கை . அவனுடைய ப்ராதிகூல்யம் தேறி அடைகை 
க்கு உடலாயிற்றில்லையோ. " செய்த குற்றம் நற்றமாகவேகொள் 
பொறுக்கவே அடைய நன்றாமென்றிருக்கிறார் . ( நெடியோய் ) ஆநு 
கூல்ப லேசமுடையார் திறத்து நீ யிருக்குமிருப்பு எல்லைகாணப் 
போமோ . 

(கூடு ) 
அரு - முப்பத்தைந்தாம்பாட்டு.- ( தேறி ) கலங்கினது தேறு 
மாப்போலே க்ரமத்திலே யென்றபடி . ராவணனுடைய இரண்டாஞ் 
ஜந்மமான சிசுபாலனுக்கும் . 

( அன்பின் ) இல் - அல்லாமையாய் , தனக்குப் பரிவரில்லையோ 
வென்ன ; அருளிச்செய்கிறார் ( யசோதைப்பிராட்டி வித்யாதி ). இக் 
தனை ப்ராதி கூல்யமுடைய வுமக்குக்கிட்டப்போமோவென்ன ; அரு 
ளிச்செய்கிறார் ( அவனுடைய வித்யாதி ). 
முரணை வலி தொலைதற்காமென்றே, முன்னம் 
தரணி தனதாகத்தானே - இரணியனைப் 
புண்ணிரந்த வள்ளுகிரால் பொன்னாழிக் கையால் , நீ 
மண்ணிரந்து கொண்ட வகை . 

( நசு ) 
ப - உ . முன்னம் - முன்பே , தரணி - பூமியை , தனதாகத்தா 
னே - ஸ்வீயமாகவே அபிமாநித்திருந்த , இரணியனை - ஹிரண்ய 
கசிபுவை , புண்ணிரந்த - புண்படும்படி பிளந்த , வள் - கூர்மை 
யான , உகிரால் - நகங்களோடு கூடிய , பொன் - அழகிய , ஆழி - சக் 
ரத்தையுடைய , கையால் - கரத்தால் , நீ - நீ , மண் - பூமியை , இர 
ந்து கொண்ட - யாசித்த, வகை - ப்ரகாரம் , முரணை - கொடுமை 

வலி - வல்லமையை , ( அஹங்காரமமகாரங்களை ) தொலை 
தற்காமென்றே - நசிப்பிக்கலாமென்றே . 

( கூசு ) 
வ்யா.- அவ.- முப்பத்தாறாம்பாட்டு , - ( முரணை ) யசோதைப் 
பிராட்டி ஸ்நேஹமின்றியிலே யிருக்கச் செய்தே அவளுடைய ஸ்நே 
ஹ முண்டாக பாவித்துச்சொன்னவற்றைக் குற்றமாகக்கொள்ளா 
தொழியவேணுமென்று நீர் இரக்கவேணுமோ ? தன்னுடைமையை 
வேறொருத்தன தாக்கிவந்து இரக்குமவனுக்கு . 


யான , 


( முன்னமித்யாதி ) முன்பே பூமியடையத் தன்னதாக அபிமா 
நித்திருந்த ஹிரண்யனைப்புண்படுத்திப் பிளந்த வுகிரையுடைத்தா 


முதற்றிருவந்தாதி ங எ.- பா.- வகையறும் . 


சுக 


யிருந்துள்ள பொன்னாழிக்கையால் , (நீயித்யாதி ) ப்ரகாரம் . ( முரணை 
வலி தொலை தற்காமென்றே ) ஸர்வேஸ்வரனாயிருந்துள்ள நம்முடைய 
அர்த்தித்வந்தோற்றநின்ற ஸௌலப்யத்தைக்காண நாட்டாருடைய 
அஹங்கார மமகாரத்தாலே பிறந்த தண்மை நெகிழுமன்றே நீயிப்படி 
செய்தது . ( முன்னம் தரணிதன தாகத்தானே ) முன்னே பூமியடங்க 
லும் தன்ன தாக அபிமாநித்த மஹாபலிபக்கலிலே யென்னவுமாம் . 

( முரணையித்யாதி ) யசோதைப் பிராட்டியைப் போலே எங்களை 
உருக்கலாமென்றே . ( முன்னமித்யாதி ) தன்னதாக வுகக்குமாகில் , 
நாம் இன்று பெற்றோமாக வமையாதோ வென்று இரந்துகொண்ட 

( நசு ) 
அரு .-- முப்பத்தாறாம்பாட்டு - " மண்ணிரந்து கொண்டவகை 
முரணை வலி தொலை தற்காமென்றே " என்றந்வயம் . ப்ராதிகூலயத்தி 
னுடைய மிடுக்கைப்போக்குகைக்காக வென்படி . 


வகை . 


இத்தையவதாரிகையிலே யருளிச்செய்கிறார் (யசோதைப்பிரா 
ட்டி யித்யாதி ). எங்களை உருக்கலாமென்றது கீழிற்பாட்டிலே - அவ 
னுடைய சேஷ்டிதத்தைக் கண்டவளாகையாலே எங்களையுமுருக் 
கலாமென்னா நீ மண்ணிரந்து கொண்டது, நாங்கள் வன்னெஞ்சராகை 
யாலே உருகமாட்டோ மென்றபடி , இரக்கவேண்டுவானென்னென் 
ன ; அருளிச்செய்கிறார் (தன்ன தாக வுகக்குமாகிலித்யாதி ). ( ஙசு ) 


வகை யறு நுண் கேள்வி வாய்வார்கள் , நாளும் 
புகை விளக்கும் பூம் புனலு மேந்தித்- திசைதிசையின் 
வேதியர்கள் சென் றிறைஞ்சும் வேங்கடமே,வெண்சங்க 
மூதியவாய் மாலுகந்த வூர் . 

( ங எ ) 
ப - உ . வகையறும் - உபாயாந்தரங்களைச் சேதிக்கும்படி , நுண் 
ஸ க்ஷ்மமான அர்த்தங்களையுடைய , கேள்வி - ஸ்ரவணத்தை , வா 
ய்வார்கள் - அடைந்திருக்கும் , வேதியர்கள் - வேதார்த்தமறிந்தவர் 
கள் , நாளும் - தினந்தோறும் , புகை - தூபமும் , விளக்கும் - தீப 
மும் , பூம்புனலும் - புஷ்பத்தோடு கூடின ஜலத்தையும் , எந்தி 
தரித்து , திசைதிசையும் - திக்குகள்தோறும் , சென்று - போய் , 
இறைஞ்சும் - ஆய்ரயிக்கும் , வேங்கடமே - வேங்கடமென்கிற திரு 
மலையே , வெண்- வெளுத்த , சங்கம் - ஸ்ரீபாஞ்ச ஜந்யத்தை , ஊதிய - 


சு 2 . 


முதற்றிருவந்தாதி ங எ . - பா.- வகையறும் . 


த்வகிப்பித்த , வாய் - திருப்பவளத்தையுடைய , 

மால் - ஸ்வாமி , 
(க்ருஷ்ணன் ) உகந்த - விரும்பின , ஊர் - தேசம் . 

( ங எ ) 
வ்யா .-- அவ .-- முப்பத்தேழாம் பாட்டு . (வகையித்யாதி ) நாம் 
அந்த அவதாரத்துக்குப் பிற்பட்டோமிறே ; அது தீர்த்தம் ப்ரஸா 
தித்துப் போயிற்றிறே யென்ன ; அவன்றான் ஸம்ஸாரத்திலே திரு 
மலையையுகந்து வந்து நிற்கவும் அதுக்கு வெறுக்கவேணுமோ வென் 


கிறது . 


17 


க 


(( வகையறும் ) வஹுபலாவால் 

வஹாவாஹ நதா - பஹுசாகாஹ்ய 
நந்தாச்ச என்னும்படி ப்ரயோஜநாந்தர பரமான தேவதாந்தா 
ஸ்பர்சியான வகையறுகை . ( நுண்கேள்வி வாய்வார்கள் ) ஸ்தூலமாக 
வன்றிக்கே ஸ்ரவணவேளையிலே ஸூக்ஷ்மமானகேள்வி வாய்த்தவர்க 
ளான . ( வேதியர்கள் ) வேததாத்பர்யம் கைப்பட்டவர்கள் . ( புகையித் 
யாதி ) புஷ்பாத் யுபகரணங்களைக்கொண்டு . (திசையித்யாதி ) ஸர்வ 
தோதிக்கமாக வந்து தொழப்படும் திருமலை . ( வெண்சங்கமித்யாதி ) 
பாரதஸமரத்திலே அர்ஜுநன் தொடுத்துவிட்ட அம்புகளுக்கு 
எதிரிகள் எட்டு மளவன்றியே யொழிந்தால் ஒருவராலும் * இறாய்க் 
கப் போகாதபடி நின்ற நிலையிலே * முழுக்காயாக அவியும்படிக் கீடா 
ஸ்ரீபாஞ்ச ஜந்யத்தை வாயிலேவைத் தூதின க்ருஷ்ணனுகந்தவூர் . 

(வகையறும் ) முழுகுவாரைக் கண்டவாறே முழுகி , ஜபிப்பா 
ரைக்கண்டவாறே ஜபியா. ( நுண் கேள்வி ) ஸூக்ஷ்மார்த்தம் கேட் 
டுக் கைபுகுந்தார் . " வ y @ oU2 நரேஷ் - சஞ்சலம் ஹிமா: க்ரு 
ஷ்ண . (திசைதிசையில் ) ஸர்வதோதிக்கமாக. ( வேதியர்கள் ) வேத 
தாத்பர்யம் கைப்பட்டார் . (வெண்சங்கம் ) ஆண்ரி தபக்ஷபாதி வர்த் 
திக்கிறவூர், 

( ங எ ) 
அரு.-- முப்பத்தேழாம்பாட்டு.- அதுக்கு பெறப்பட்டதுக்கு . 

ப்ரயோஜநாந்தர தேவதாந்தரங்களைப் ப்ரதிபாதிக் 
கிற சாகைகளையும் தத்பரமான புத்திகளையும் அறுகை . இவ்விடத் 
துக்கு வகையறுகை - ஸாதநாந்தரங்களை யறுகை . ஸூக்ஷ்மார்த்தம் 
கைபுகுருகை யருமையோவென்ன; அருளிச்செய்கிறார் (வது 
ஹி : ந -சஞ்சலம் ஹிமா: என்று ). 

( உ.எ ) 


வகையறுகை . 


அது OO 


* இறாய்க்கப்போகாதபடி - ப்ரதிக்ரியை பண்ணப்போகாதபடி . 
முழுக்காயாக அவியும்படி - உருதெரியாமல் அழியும்படி 


முதற்றிருவந்தாதி ஙஅ.- பா.- ஊரும் . 


ப - உ . 


ஊரும் வரியாவ மொண்குறவர் மால்யானை 
பேர வெறிந்த பெருமணியை - காருடைய 
மின்னென்று புற்றடையும் வேங்கடமே , மேலசுரர் 
எம்மென்னு மால திடம் 

( ங அ ) 
ஊரும் - ஸஞ்சரிக்கிற , வரி - ரேகைகளையுடைய , அர 
வம் - ஸர்பமானது , மால் - பெரிய , யானை - கஜம் , பேர - கிளம் 
பும்படி , ஒண் - விலக்ஷணரான , குறவர் - வேடர் , எறிந்த - வீசின 
பெரு-ஸ்லாக்யமான, மணியை - மாணிக்கத்தை , காருடைய - மேக 
த்தோடுகூடின , மின்னென்று 

மின்னலென்று , ( எண்ணி ) புற்று - 
வல் மீகத்தை , அடையும் - ப்ரவேசிக்கும் , வேங்கடமே - திருமலை 
யே , மேல - உத்தமரான , சுரர் - தேவர்கள் , எம்மென்னும் - எங்க 
எதென்று , மாலதிடம் - அபிமாநித்திருக்கும் , தேசம் . ( ங அ ) 

வ்யா .-- அவ .-- முப்பத்தெட்டாம்பாட்டு.- (ஊரும் )பரமபதத்தி 
லுள்ளாரடைய உத்தேர்யரான வோபாதி திருமலையில் வர்த்திக்கும் 
ஸர்பம் , குறவர் , பட்டி தின்னு மானையடைய இவர்க்குத் தேய்யமாயி 
ருக்கிறபடி . " எம்பெருமான் பொன்மலைமே லேதேனுமாவேனே . 

( ஊரும் ) ஒரு கார்யப் பாடறத் திருமலையிலே ஊர்ந்து திரிகை 
யே உத்தேய்யமாயிருக்கிறபடி . ( வரியாவம் ) பாம்பினுடைய உடம் 
பில்வரி திருவேங்கடமுடையானுடைய திருமேனியில் ஓரவயவத் 
தோபாதி உத்தேஸ்யமாயிருக்கிறபடி . ( ஒண்குறவர் ) திருவேடுவர்க்கு 
ஒண்மையாவது - இவர்கள் பாட்டன் பாட்டனிலே யொருத்தன் 
பூமியிலே இறங்கினான் " என்னும் பழியின்றிக்கே யிருக்கை . ( மால்யா 
னையித்யாதி ) மலைபோலேயிருந்துள்ள ஆனை , தன்னை ஒருமலை சலித் 
தாற்போலேயிருக்கப் போம்படிக்கீடாக . ( எறிந்த பெருமணியை ) 
மஹார்க்கமானமணியை, ஆனை மேகம்போலே யிருக்கையாலும் , அ 
திலே பட்டமணி மின் போலே யிருக்கையாலும் , பாம்பானது , இடி 
க்கஞ்சுகையாலே மின்னின வருந்தரம் இடி யுண்டாமென்றுகொண்டு 
அதுக்கு முன்னே புற்றடையா நிற்குந்திருமலை . ( மேல சுரர் எம் 
மென்னுமாலதிடம் ) ஆக்கரான தேவர்களன்றியே , மேலான , சுரர் - 
நித்ய ஸரிகள் - எம்மென்னுமாலதிடம் 

அஹமஹமிகயா 
விரும்புமிடம் . 

அவ .-- அங்கே புக்காலோவென்னில் உள்ளுப்புகவொட்டா 


நின்றதோ , 


முதற்றிருவந்தாதி கூ கூ.- பா .-- இடந்தது . 
( ஊரும் ) * ஹாதரிமவகி - ப்ராதரிகச்சதி போலே . ( வரி ) 
அதுவும் ஸ்ப்ருஹணீயம் . ( மால் யானை ) மலைநடந்தாற்போலே . 
( போ ) ஆமிஷார்த்தமாக வந்து மலைபேர்ந்தாற்போலே பேர . (பெரு 
மணியை ) மலை போலே யிருக்கை. ஊரும் வரியரவம் ) இவை ஸ்வை 
ரஸஞ்சாரத்தாலே ஸௌபாக்யம் கொண்டாடப் புறப்பட்டு . ( புற்ற 
டையும் ) இடிக்கு முன்னான மின்னாகையாலே . 

( ங அ ) 
அரு - முப்பத்தெட்டாம்பாட்டு .- * என்னென்ற - என்ன தென்ற . 

மேலுக்கவதாரிகை யருளிச்செய்கிறார் . ( அங்கே புக்காலித் 
யாதி ) . (உள்ளுப்போகவொட்டாது ) ஊரில் போக்யதையென்றபடி . 
இடந்தது பூமி யெடுத்தது குன்றம் 
கடந்தது கஞ்சனை முன் னஞ்ச - கிடந்ததுவும் 
நீரோத மாகடலே நின்றதுவும் வேங்கடமே 
பேரோத வண்ணர் பெரிது . 

( கூகூ ) 
ப - உ . பேர் - பெரிய , ஓதம் - அலைகளையுடைய கடல்போன்ற , 
வண்ணர் - வடிவையுடையவர் , இடந்தது - தோண்டினது , பூமி - 
தரணி ; எடுத்தது - தரித்தது , குன்றம் - மலை ; கஞ்சனை - கம்ஸனை , 
முன் - முற்காலத்தில் , அஞ்ச - பயப்படும்படி , கடந்தது - ஆக்ரமி 
த்தது ; நீர் பெரிய ஜலத்தையுடைத்தாய் , ஓதம் - அலையெறிகிற , மா 
பெரிய , கடல் - ஸமுத்ரத்திலே , கிடந்தது - பள்ளிகொண்டது ; 
பெரிது - மிகவும் , நின்றது - நின்றருளினது , 

வேங்கடமே - திரும 
லையே கிடீர் . 

( கூ ) 
வ்யா - அவ.- முப்பத்தொன்பதாம்பாட்டு ( இடந்தது ) ஆபத் 
திலே பூமியை ரக்ஷிப்பது , அவதாரங்கள் ஸாது பரித்ராணார்த்தம் 
துஷ்க்ருத் விநாசார்த்தமாவது , எப்போதும் உகந்து திருமலையிலே 
நிற்பதென்கிறார் . 

( இடந்தது பூமி )ப்ரளயாபத்திலே பூமியை யெடுத்த வழகு காண 
லாவது . ( எடுத்தது குன்றம் ) கோவர்த்தநோத்தரணத்திலே அவ்வழ 
கு காணலாவது . ( கடந்ததித்யாதி ) கம்ஸனஞ்சும்படி யவனை யழித்த 
வன்று வெற்றியழகு காணலாவது . (கிடந்ததுவும் நீரோதமாகடலே ) 
கண்வளர்ந்த வழகு காணலாவது ஆழ்ந்த கடலிலே சாய்ந்தபோது . 
( பேரோபத வண்ணர் பெரிது . நின்றதுவும் வேங்கடமே ) கடல் போலே 
* என்னென்ற - என்றபாடத்தைக்கொண்டும் இந்த அரும் பதம் 


முதற்றிருவந்தாதி சய.-- பா.- பெருவில் . 


ஸ்ரமஹரமான வடிவை யுடையவன் , எப்போது முகந்து நிற்பது 
திருமலையிலே. 


( இடந்தது ) ப்ரளயத்தாலே வந்த நலிவு தீர . ( எடுத்தது ) இந்த்ர 
னால் வந்த நலிவு தீர .( கடந்தது) கம்ஸனால் வந்த நலிவு தீர . (கிடந்தது 
வும் ) அவதாரத்துக்கு ஏகாந்தமாம் . நாம் பெருமானை யுகந்தோ 
மென்று சோற்றையுகப்பு தோம் , சோற்றை யுகந்தோமென்று நாலும் 
பத்தும்பட்டினி விடுவுதோம் ; ஸ்த்ரீகளை யுகந்தோமென்று சதுரங் 
கம் பொருதல் உறங்குதல் செய்வுதோம் ; ஒன்றிலும் ஸ்நேஹ 
மில்லை . 

( ங கூ ) 
அரு.- முப்பத்தொன்பதாம் பாட்டு , - ஆழ்வார்கள் , ஈஸ்வரனு 
டைய குணசேஷ்டிதங்களை வாய்புலத்துகையாலே இருந்திலை - அஸ் 
மதாதிகளுக் கில்லையென்னு மிழவாலே யருளிச்செய்கிறார் ( நாம் 
பெருமானை யித்யாதி ). 

( ங கூ ) 
பெருவில் பகழிக் குறவர் கைச் செந்தீ 
வெருவிப் புனம் துறந்த வேழம் - இருவிசும்பில் 
மீன் வீழக் கண்டஞ்சும் வேங்கடமே , மேலசுரர் 
கோன்வீழக் கண்டுகந்தான் குன்று . 

( சய ) 
ப - உ . பெரு - பெருத்த , வில் - தநுஸ்ஸையும் , பகழி - பாண 
த்தையுமுடைய , குறவர் - வேடர் , கை - கரத்திலே ( பிடித்த ) , 
செம் - சிவந்த , தீ - நெருப்பை ( கண்டு ), வெருவி - பயந்து , புனம் - 
வயலை , துறந்த - விட்ட , வேழம் - யானையானது , இரு - விசால 
மான , விசும்பில் - ஆகாசத்தில் நின்றும் , மீன் - நக்ஷத்ரம் , வீழ - 
விழ , ( அத்தை ) கண்டு - பார்த்து , அஞ்சும் - பயப்படும்படியான , 
வேங்கடமே - திருமலையே , மேல் - முற்காலத்தில் , அசுரர் - அரக்க 
ர்களுக்கு , கோன் - ஸ்வாமியான ஹிரண்யன் , வீழ - விழ , ( அதை ) 
கண்டு - பார்த்து , 

உகந்தான் - ஸந்தோஷித்தவன் , குன்று - ( நித் 
யவாஸம்பண்ணும் ) மலை . 

( 10 ) 


வ்யா.- நாற்பதாம்பாட்டு பெருவில் ) திருமலையை யுகக்கிறார் . 
" சுவஷ ஹே ஐ.ந-8 

உஹ உந : - அவஷ்டப்பம ஹத்தநு : என்கிறபடியே, 
சக்ரவர்த்தித்திருமகன் கையும் வில்லும் போலே பெரிய வில்லையும் 


சுசு 


முதற்றிருவந்தாதி சக.- பா.- குன்றனைய , 


தெரிந்த பகழியையு முடையரான திருவேடுவர் . ( குறவரித்யாதி ) 
சூளிலே கொளுத்திக் கையிலே கொடுபோகிற நெருப்பொளியிலே 
வில்லின் பெருமையையுங் கண்டு நெருப்பு தனக்கு ஆனை யஞ்சும்ப 
டியாகவும் , பட்டி மேய்ந்த ஆனை இப்புனங்கொய்தாலுமிங்கு வாரே 
னென்று ஸக்யஸித்துப்போனது . (இருவிசும்பித்யாதி ) வெளியையும் 
பரப்பையு முடைத்தான ஆகாசத்தினின்றும் மீன்விழக்கண்டு இனி 
ஓரிடத்திலும் போக்கில்லையென்று கின்ற நிலையிலே நின்று அஞ்சு 
கிற திருவேங்கடம் மேல் - பண்டு . ( அசுரரித்யாதி )“ சிறுக்கனுடையவி 
ரோதிபோயிற்று என்று கந்து இன்னமு மாணிதவிரோதி யேதேனும் 
வரிலும் பரிஹரிக்க வேணுமென்றவன் பற்றி நிற்கும் திருமலை . 

பெருவிலித்யாதி ) இதிலுத்தரார்த்தம் மீன் வீழக் கண்டஞ் 
சும் - நிலத்திலே நெருப்பை விழவிட்டார்க ளென்று குறவ ரெறிந்த 
கொள்ளிக்கு வெருவின தாகையாலே . ( வேங்கடம் ) நிர்ப்பயமான தே 
சம் ; அஸ்த்தாநே பயசங்கை பண்ணு மித்தனை . 

( 10 ) 
அரு.- நாற்பதாம் பாட்டு . --நக்ஷத்ரம் விழுந்தால் பயப்பட 
வேண்டுவானென்னென்ன ; அருளிச்செய்கிறார் ( நிலத்திலே நெருப் 
பை யித்யாதி ) . குறவர் பரண்களிலேயிருந்து கொள்ளியை யெறியும் 
துகண்டிருக்குமதாசையாலே மீன் விழுகிறத்தையுமவர்களெறிந்தார் 
களாக நினைத்து பயப்பட்டதென்றபடி . 

( 10 ) 


ப - உ . 


குன்றனைய குற்றஞ் செய்யினும் குணங்கொள்ளும் 
இன்று முதலாக வென்னெஞ்சே - என்றும் 
புறனுரையே யாயினும் பொன்னாழிக் கையான் 
திறனுரையே சிந்தித் திரு . 

( சக ) 
என் - என்னுடைய , நெஞ்சே - மனமே , என்றும் - ஸர் 
வகாலமும் , புறனுரையேயாயினும் - அந்யபரமான சொல்லாலே 
யாகிலும் ( அஹ்ருதயச் சொல்லாலேயாகிலும் ) , பொன் - அழகிய, 
ஆழி - சக்ரத்தை , கையான் - கரத்திலேந்திய ஸர்வேச்வரனுடைய , 
திறன் - விஷயத்தில் , உரையே - ( நது ஜேய - என்கிற ) சொல்லை 
யே , சிந்தித்து - த்யாநித்து , இரு - ஸ்திரப்படு . இன்று முதலாக - 
இப்பொழுது தொடங்கி , குன்றனைய - மலை போன்ற , குற்றம் 

சூளிலே - பந்தத்திலே. 


சுஎ 


முதற்றிருவந்தாதி சஉ.- பா . - திருமகளும் . 
அபராதங்களை - செயினும் , அனுஷ்டித்தாலும் , குணக்கொள்ளும் - 
குணமாகஸ்வீகரிக்கும் . 

( சக ) 


வ்யா.- நாற்பத்தோராம்பாட்டு . ( குன்றனைய ) அவன் குற்றம் 
பொறுக்கைக்காகத் திருமலையிலே வந்து நின்றான் . ஆபிமுக்யத் 
தைப் பண்ணினாலும் தோஷாம்சத்தைப்பாராதே குணாம்சத்தைக் 
கொள்ளும் . அவனுள்ள வன்றே இவ்வாத்மாவுண்டென்கிறார் . இத் 
தனைநாளும் இத்தைச் செய்யாதொழிவா னென்னென்னில் ; ( இன்று 
முதலாக ) இவனுக்கே ஸ்வபாவமென்றறிந்த இன்று தொடக்கமாக . 
( என்னெஞ்சே) எனக்கு ஹிதம் பார்க்கும் நெஞ்சே . ஸஹ்ருதயமாக 
அவன் குணங்களைப் பேசப்போமோ வென்னில் ; ( புறனுரையேயாயி 
னும் ) அஹ்ருதயமான பேச்சேயாகிலும் . ப்ரயோஜக மின்றிக்கே 
அநர்த்தமாயிற்றாகிலு மென்றுமாம் . ( பொன்னாழி யித்யாதி ) ஸர் 
வேஸ்வரன் திறத்தில் சப்தங்களை யே யறிந்து . (சிந்தித்திரு) க்ருதார்த் 
தமாயிரு. 

அவனோடே ஸம்பந்தமுண்டாகிலும் முன்பு அங்ஙன் செய்தரு 
ளாவிடுவானென்னென்னில் ; " குற்றம்- குணம் " என்று நினையாமை . 
( பொன்னாழி ) தானே ஸஹ்ருதயமாக்கும் . 

( சக ) 
அரு.- நாற்பத்தொராம் பாட்டு.- குற்றம் பொறுக்கை ஸ்வபா 
வமென்றறிந்த இன்றென்றபடி . 

( சக ) 
திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் 
திருமகட்கே தீர்ந்தவா றென்கொல் - திருமகள் மேல் 
பாலோதம் சிந்தப் படநாகணைக் கிடந்த 
மாலோத வண்ணர் மனம் . 

( சக ) 


ப - உ . பாலோதம் - பாற்கடலில் திவலை , சிந்த - சிதற , படம் - 
பணங்களையுடைய , நாகணை - திருவநந்தாழ்வானாகிற படுக்கையி 
லே , கிடந்த - பள்ளிகொண்ட , மால் - பெரிய , ஓதம் - ஸமுத்ரம் 
போன்ற , வண்ணர் - வடிவையுடையவருடைய , திருமகள்மேல் 
லக்ஷ்மிமேல் ( செல்லுகிற ), மனம் - திருவுள்ளம் , திருமகளும் - லக்ஷ் 
மியும் , மண்மகளும் - பூதேவியும் , ஆய்மகளும் - நப்பின்னைப்பிராட் 
டியும் , சேர்ந்தால் - ஸம்பலேஷித்தால் , திருமகட்கே - பெரியபிரா 


சஅ 


முதற்றிருவந்தாதி சங.- பா .-- மனமாசுதீரும் . 


ட்டியார் விஷயத்திலேயே , தீர்ந்தவாறு - ப்ரீதமான படி ( நடக்கிற 
படி ) , என்கொல் ! எங்ஙனேதான் ! 

( சஉ ) 
வ்யா.- அவ . - (திருமகளும் ) பாராதே பொறுக்கைக்கடி பிரா 
ட்டிமா ரருகே யிருக்கையென்கிறார் . 


என்றரு 


(திருமகளித்யாதி ) அநந்தாழ்வான் , " திருமகட்கே தீர்ந்தவா 
றென்கொல் , மண்மகட்கே தீர்ந்தவாறென் கொல் , ஆய்மகட்கே தீர்ந் 
தவாறென்கொல் " என்று பணிக்கும் . ( பாலோதம் சிந்த ) " திருப் 
பாற்கடலின் குறுந்திவலை திருமுகத்திலே படும்படிக் கீடாக த்திரு 
வநந்தாழ்வான் மேலே கிடந்த மாலோத வண்ணருடைய திரு 
மகள் மேல் வைத்த திருவுள்ளம் , திருமகளும் மண்மகளும் ஆய்மக 
ளும் சேர்ந்தால் திருமகட்கே தீர்ந்தவாறென்கொல் 
ளிச்செய்வர் பட்டர் . பிராட்டியோடு கலந்தபோது , "வஷாஜ 
பாெெமலழ - புஷ்பாங்கராகைஸ்ஸமம் " என்கிறபடியே அல்லாத 
பிராட்டிமார் உபகரண கோடியிலே நிற்பர்கள் ; அல்லாத பிராட்டி 
மாரோடு பரிமாறும்போது , இவள் தன்னிடையிலும் முலையிலும் , 
கலந்தாற்போலே யிருக்கும் . போகந்தான் உன் மஸ்த்தகமானால் 
வ்ருத்த கீர்த்தநாதிகளுக்குக் கூட்டமாய் நிற்பர்கள் . இத்தால் 
சொல்லிற்றாயிற்று , இதர விஷயங்களிருவர்க்கும் போராமையாலே 
சீறு - பாறு என் கைக்குடலாம் ; இங்கு போக்ய தாதிசயத்தாலே 
கிண்ணகத்தி லிழிவாரைப்போலே திரண்டு அவகாஹிக்கவேணுமெ 
ன்ற தாயிற்று . 

( சஉ ) 


மனமாசு தீரு மருவினையும் சாரா 
தனமாய தானே கைகூடும் - புன மேய 
பூந்துழாயா னடிக்கே போதொடு நீரேந்தித் 
தாந்தொழா நிற்பார் தமர் . 


( சங ) 


ப- உ . புனமேய - தன் நிலத்திலிருந்தாற்போலே ( செழித்து) , 
பூம் - பூத்த , துழாயான் - திருத்துழாயையுடையவனுடைய , அடிக் 
கே - திருப்பாதங்களுக்கே , போதொடு - விகாஸோமுகமான அரு 
ம்புகளோடு , நீர் - ஜலத்தை , ஏந்தி - தரித்து , தமர் - பக்தர் , தாம் - 
தாங்களே , தொழாநிற்பார் - அடிமை செய்வர்கள் ; ( அடிமை செய் 
யவே ) மனம் மனதிலிருக்கிற , மாசு - ( அஞ்ஞாநம் முதலிய ) 


சுக 


முதற்றிருவந்தாதி சசு.- பா.- தமருகந்தது . 
அழுக்கு , தீரும் - கழியும் ; அரு - அஸாத்யமான ,வினையும் . பாபங் 
களும் , சாரா - கிட்டாது ; தனமாய - ஸம்பத்தான பக்தியும் , தானே - 
அதுவே , கைகூடும் - சேரும் . 

( சக ) 
வ்யா.- அவ.-- நாற்பத்து மூன்றாம்பாட்டு.- ( மன மித்யாதி ) 
பிராட்டிமாரடியாக அவனைப்பற்றினார்க்கு போகத்தில் ப்ரதிபந்த 
கங்கள் போக வேணுமென்றும் பக்த்யாதிகளுண்டாகவேணுமென் 
றும் இவர்களுக்குக் கரைய வேண்டாவென்கிறது . 


( மனமாசுதீரும் ) மனஸ்ஸுக்குமாசாகிறது - ருசிவா ஸனைகள். 
( அருவினையும் சாரா ) அவித்யாதிகர்மங்களணையா. ( தனமித்யாதி ) 
இப்படியானவதிகாரிக்கு தனமான கைங்கர்ய பூர்வடாவியான பக்த் 
யாதிகள் தானே யுண்டாம் . (புனமித்யாதி ) தமரானவர்கள் ஸர்வேல் 
வானுடைய திருவடிகளிலே தாங்களே தொழாநிற்பர்கள் . இவர்க 

அவனுடைய திருவடிகளிலே புஷ்பாத்யுபகரணங்களைக் 
கொண்டு தொழுவது அவனை யநுபவிக்கையிலே அந்வயம் . 


ளுக்கு 


* 


திறனுரையே சிந்தித்திருக்கவொட்டுமோ இவனுடைய அவித் 
யாதிகளென்னில் ; (தனமாய ) அவித்யாதிகள் போனார்க்கு வரும் 
தாம் . சுதரிக்ஷமதஸ்ரீகாது- அந்தரிக்ஷகத ஸ்ரீ மான் ( பூந்துழா 
யானடிக்கே ) குடிக்கிற வேப்பங்குடிநீர். (தாமித்யாதி ) இவன் வகுத் 
தது செய்ய அவன் வகுத்தது செய்யாதொழியுமோ. ( சங ) 

அரு.- நாற்பத்து மூன்றாம் பாட்டு , - மேலுக்கவதாரிகை யருளிச் 
செய்கிறார் (திறனுரையேயித்யாதி ) . அவன் வகுத்தது செய்கை - அநி 
ஷடத்தைப்போக்கி இஷ்டத்தைக்கொடுக்கை . 

( சங ) 


தமருகந்த தெவ்வுருவ மவ்வுருவம் தானே 
தம ருகந்த தெப்பேர் மற்றப்பேர் - தமருகந்த 
தெவ்வண்ணம் சிந்தித் திமையா திருப்பரே 
அவ்வண்ண மாழியா னாம் . 


( ச ) 


ப - உ . ஆழியான் - சக்ராயுதனான ஸர்வேஸ்வான் , தமர் - பக் 
தர் , உகந்தது - விரும்பியது , எவ்வுருவம் - எந்த விக்ரஹமோ ; 
அவ்வுருவம் - அந்த விக்ரஹத்தை , தானே -ஸ்வயமே , ஆம் . ஸ்வீகரி 


எய 


முதற்றிருவந்தாதி சச.- பா.- தமருகந்தது . 


13 


தமர் 


க்கும் ; மற்று - இப்படியே யன்றிக்கே , தமர் - பக்தர் , உகந்தது 
விரும்பியது , எப்பேர் - எந்தத்திருநாமமோ; அப்பேர் - அந்த திருநா 
மத்தை , ஆம் - அங்கீகரிக்கும் ; தமர் - பக்தர் , உகந்து - விரும்பி , 
எவ்வண்ணம் , எந்தப்ரகாரத்தை - சிந்தித்து , அநுஸந்தித்து - இமை 
யாதிருப்பர் - இமைகொட்டாமல் நிற்பர்களோ ( அருவரதபாவகை 
பண்ணுகிறார்களோ ) ; அவ்வண்ணம் - அந்த ப்ரகாரத்தையுடைய 
னாய் , ஆம் - இருக்கும் . 

( சச ) 
வ்யா.- அவ , - நாற்பத்து நாலாம்பாட்டு . ( தமரித்யாதி ) 
என்று சில வரும் அவர்களுக்கு ப்ரதிபந்தகம் போக்கவேண்டா , போ 
கத்திலே அந்வயஞ் சொல்லுகிறபடி யெங்ஙனே யென்னில் ; அவனு 
டைய ஸ்வரூப மாட்ரி தபரதந்த்ரமாகையாலே சொல்லுகிறது . 

(தமருகந்ததித்யாதி ) யேயயாகாவாவதே தாதுதெயெ 
வலஜா ஊழ - யே பதாமாம்ப்ரபத்யந்தே தாந்ததைவபஜாம்யஹம் " 
நமக்கு நல்லவர்களின்னாரென்று மில்லை , இன்னபடி பஜிப்பாரென் 
று மில்லை ; அவர்கள் நின்ற நிலையிலே அவர்கள் பஜித்தபடியே அவர் 
களைப் பற்றுவானென்கிறது . தமரானவர்கள் ப்ராக் 

தமரானவர்கள் ப்ராக்ருதத்ரவ்யங்களி 
லே யொன்றை உனக்குத்திருமேனியாகக் கொள்ள வேணும் " என் 
றால் அத்தைத் திருமேனியாகக் கொள்ளும் , வ - வண ராஜதாதி 
U : - ஸுவர்ணரஜதாதிபி : ". எம்பெருமானார் மாதுகாத்துக்கெழுந் 
தருளாநிற்க , சில பிள்ளைகள் காலாலேகீறி , " உம்முடைய எம்பெரு 
மான் திருமேனி " என்று காட்ட , பாத்ரத்தை வைத்து தண்டனிட் 
டருளினார் .இவ்வர்த்தத்திலே, " கோயிலிலே சில பிள்ளைகள் விளையாடு 
கிறவர்கள் திருவீதியிலேயிருந்து பெருமாளும் நாய்ச்சிமாரும் பெரி 
ய திருமண்டபமும் கற்பித்துப் பெரும் திருப்பாவாடையு மமுது 
செய்வித்து , " எம்பெருமானார் ! ப்ரஸாதப்படும் " என்று மணலைக்கை 
யாலே * முகந்தெடுக்க , தத்காலத்திலே மாதுகரத்துக்கெழுந்தருளு 
கிற உடையவர் , அவ்விடத்திலே அது கேட்டருளி தண்டனிட்டு 
அவர்களெடுத்த ப்ரஸாதத்தைப் பாத்ரத்திலே யேற்றார் என்றுஜீய 
ரருளிச்செய்தார் . ( தமருகந்ததெப்பேர்மற்றப்பேர் ) நல்லவர் , " சதங் 
கை யழகியார் என்று திருநாமம் சாத்தினாராகில் , நாராயணாதி நாம 
ங்களைக்காட்டிலுமத்தை விரும்பும். தமரித்யாதி ) நல்லவருகந்து 
“ யேயயா- யேயதா " என்னும்படி யாதொரு ப்ரகாரத்திலே உகந்து 
ஸாவதாநராயிருப்பர்கள் ; அந்தப்ரகாரத்தாலே அத்தை யுடையனான . 

முகந்து - ஸந்தோஷித்து . 


முதற்றிருவந்தாதி சரு.- பா.- ஆமேயமரர்க்கு . 
( ஆழியான் ) அப்ராக்ருதமாயிருந்துள்ள ஸகலபரிகரத்துக்கு முபலக்ஷ 
ணம் . அவையெல்லாங்கிடக்க இவர்கள் நினைத்தபடியாகத் தன்னை 
யமைத்துக்கொடுக்கும் . 

( தமரித்யாதி ) இவன் கண்டு தொழவேண்டாவோ. எங்கே கா 
ண்பதென்னில் ; ( அவ்வுருவந்தானே) சூதாநாநுஷ .8 நே - ஆத் 
மாகம்மாநுஷம்மந்யே . " " யேயயா - யேயதா ". ( எப்பேர் மற்றப்பேர் ) 
எங்களாழ்வார்பாடே ஆயர்தேவு சென்று நாவற்பழம் வேண்ட ,, 
" யோர் " என்று அவர் கேட்க , " ஜீயர் மகனான ஆயர்தேவு " என்ன , 
ஜீயரைக்கண்டு “ உம்முடைய பிள்ளை எங்களைக்குடியிருக்க வொட்டு 
கிறிலன் " என்றார் . ( ஆழியானாம் ) ஸ்ரஷ்டாவாய் நியா மகனாயிருக்கிற 
வன் ஸ்ருஜ்யனுமாய் நியாம்யனுமாம் . 


அரு .-- நாற்பத்து நாலாம்பாட்டு .-- அதிகாரி நியமம் த்ரவ்ய நியம 
மின்றிக்கேயொழிந்தாலும் , எம்பெருமான் ஸாந்நித்யம் பண்ணுமென் 
னுமதுக்கு ஸம்வாதமாக ஓரைதிஹ்ய மருளிச்செய்கிறார் ( எம்பெரு 
மானாரித்யாதி ). எவ்வண்ணம் எந்தப்ரகாரம் ஸ்திதி கமா பயநாதிகள் 


என்றபடி , 


பேரை 


மேலுக் கவதாரிகை யருளிச்செய்கிறார் ( இவன் கண்டித்யாதி ). 
ஆஸ்ரிதனிட்ட யுகப்பனென்னுமதுக்கு 

ஸம்வாதமாக 
ஓரைதிஹ்ய மருளிச்செய்கிறார் ( எங்களாழ்வாரித்யாதி ). ஆயர் தேவு 
நஞ்சீயர் திருவாராதநம் . அவர் ஸ்வப்நத்திலே பழம் முதலான வற் 
றைக்கேட்க, ரஸோக்தியாக எங்களாழ்வாரருளிச்செய்தா ரென்ற 
படி . 
ஆமே யமரர்க் கறிய வது நிற்க 
நாமே யற்கிற்போம் நன்னெஞ்சே - பூமேய 
மாதவத்தோன்தாள்பணிந்தவாளரக்கன் நீண்முடியைப் 
பாதமத்தா லெண்ணினான் பண்பு .. 

( சரு ) 
ப - உ . நன்னெஞ்சே - நன்மையுடைய மனமே ! பூ - ( நாபி ) 
லத்தில் , மேய - வாஸம்பண்ணுகிற , 

மா - பெரிய , தவத்தோன் 
கஞாகத்தையுடைய, ( ப்ரஹ்மாவினுடைய ) , தாள் பாதங்களை, பணி 
ந்த - வணங்கின , வாள் - வாள் என்கிற ஆயுதத்தையுடைய , அரக் 
கன் 

அஸுரனான ராவணனுடைய , நீள் தீர்க்கமான , முடியை - 
தலைகளை , அப்பாதத்தால் - அந்த திருவடிகளினால் , எண்ணினான் 


கம 


- 


எ 2 


முதற்றிருவந்தாதி சசு - பா . - பண்புரிந்த . 


கணக்கிட்டவனுடைய , பண்பு - குணங்களை , அமரர்க்கு - தேவர் 
களுக்கு , அறியவாமே - தெரிந்துகொள்ளப்போமோ ; அதுநிற்க - அது 
கிடக்க , நாமே - நாமே , அறிகிற்போம் - அறிய ஸமர்த்தரானோம் . 


வ்யா.- அவ .-- நாற்பத்தைந்தாம்பாட்டு ( ஆமே இது அவன் கா 
ட்டக்கண்டவருக்கொழிய அல்லாதார்க்கறியப் போகாதென்கிறார் . 


( ஆமேயமரர்க்கறிய ) எத்தனையேனுமதிசயித ஜ்ஞாநரான 
தேவர்களுக்கு மறியப்போகாதென்கிறது . ( அது நிற்க நாமே யறி 
கிற்போம் ) அவ்விடையாட்டம் நிற்க நமக்கறியத்தட்டென் . (நன்னெ 
ஞ்சே ) அவன் காட்டக்கண்ட நெஞ்சே. ( பூமேயவித்யாதி ) ப்ரஹ்மா 
வின் மடியிலே சிறுபிள்ளையாய்க் கண் வளருவாரைப் போலே 
கிடந்து " இவனுக்கு வரங் கொடுக்க வேண்டா , இது அநர்த்தமாம் 
என்று ராவணன் தலையைத்தன் திருவடிகளாலே எண்ணினவனுடைய 
நீர்மையை " அமரர்க்கு அறியவாமே "என்கிறது -இத்தால் ப்ரஹ்மாவி 
னுடைய அறிவு கேடு சொல்லுகிறது . 


அ 


( ஆமே ) அபிமாநிகளான ப்ரஹ்மாதிகளுக்கு மெளியனாம் 
(தாள் பணிந்த வாளரக்கன் ) புதுத்தண்டன் கண்டு இறுமாந்து 
விளைவதறியாதே வரங்கொடுத்தபடி . 

அரு.-- நாற்பத்தைந்தாம்பாட்டு.- இது ஆஸ்ரிதபார தந்தர்யம் . 
ராவணன் பத்துத் தலையையும் மறைத்துவர அத்தைச் சிறுபிள்ளை 
கள் காலையாட்டுமாப்போலே எண்ணிக் காட்டினான் . 

( ப்ரஹ்மாதிகளுக்கு மெளியனாம் ) அவர்களுக்கு மெளியனா 
மவன் நமக்கெளியனாகச் சொல்லவேணுமோவென்று இரண்டாம் 
தாத்பர்யம் . 
பண் புரிந்த நான்மறையோன் சென்னிப் பலியேற்ற 
வெண் புரி நூல் மார்பன் வினை தீரப் - புண்புரிந்த 
ஆகத்தான் தாள் பணிவார் கண்டீர் , அமரர்தம் 
போகத்தால் பூமியாள்வார் . 

( சசு ) 
ப - உ . பண் - ஸ்வரத்தோடு , புரிந்த - யுக்தமான , நான்மறை 
யோன் - நாலுவேதங்களையுடைய ப்ரஹ்மாவினுடைய , சென்னி - 

இறுமாந்து - மிகவும் ஸந்தோஷித்து . 


முதற்றிருவந்தாதி சசு.- பா.- பண்புரிந்த . 


எங் 


தலையிலே , பலி - பிக்ஷையை , ஏற்ற - வாங்கினவனாய் , வெண் - வெ 
ளுத்த , புரி - புரியையுடைய , நூல் - ஸூத்ரத்தை , மார்பன் - வக்ஷ 
ஸ்ஸிலேயுடைய ( ருத்ரனுடைய ), வினை - பாபங்கள் , தீர - போம்படி , 
புண் - வ்ரணத்தோடு , புரிந்த - கூடிய , ஆகத்தான் - திருமேனியை 
யுடைய ஸர்வேஸ்வரனுடைய , தாள் - திருவடிகளை , பணிவார்கண் 
டீர் - தொழுமவர்கள் கிடீர் , அமரர்தம் - நித்யஸரிகளுடைய , 
போகத்தால் - செல்வத்தோடு கூட , பூமி - தரணியோடு கூடின லீலா 
விபூதியை, ஆள்வார் - நிர்வஹிப்பர்கள் . 

( சசு ) 


வ்யா .-- அவ.-- நாற்பத்தாறாம்பாட்டு . - ( பண்ணித்யாதி ) ருத்ர 
னுடைய லஜ்ஜைகேடு சொல்லுகிறது . 


( பண்புரிந்த நான்மறையோன் ) ஸ்வரயுக்தமாக ஸர்வேஸ்வரனா 
லே ஓதுவிக்கப்பட்ட ப்ரஹ்மாவின் . (சென்னிப்பலியேற்ற ) " வானா 

ஷ. நவாமேண வி நாதவலிரோயோ - வா மாங்குஷ்டக்காக் 
ரேண சிந்தம்த ஸ்ய சிரோமயா என்கிறபடியே ப்ரஹ்மாவின் தலை 
யை யறுக்க , அவன் , " கபாலியாவாய் " என்று சபிக்க , அவனுடைய 
தலையோட்டிலே பிக்ஷையேற்ற . (வெண்புரி நூல் மார்பன் வினை தீர) 
விநீதவேஷனாய் ப்ராயச்சித்தியானபடி. இவனோடு ஸம்பந்தித்தார்க் 
கெல்லா மதுவேயிறேபணி . அகமுடையவளும் தகப்பனாரைக்கொ 
ன்முள் ; இவளை யாம்ரயித்தவனும் தகப்பனைக்கொன்றான் " வினை தீர 
என்கிறவித்தால் இவனுடைய கர்மவல்யத்வமும் , தான் பண்ணின 
கர்மம் தன்னால் பரிஹரிக்கப்போகாமையும் சொல்லுகிறது . இத்தால் 
ஈஸ்வர 

ரத்வ சங்கையில்லை யென்றபடி . ( புண்புரிந்த வித்யாதி ) ஈஸ்வரா 
பிமாநியாய் ஒருத்தனாய்த் திரிந்தவன் வாசல்தோறும் இடறித்திரிவ 
தே ! என்று திருவுள்ளத்திலே புண்பட்ட ஸர்வேஸ்வரனுடைய தா 
ள் பணிவார் கிடீர். ( அமரரித்யாதி ) பூமியு மாண்டு பாமபதத்தில் போ 
கமும நுபவிப்பார்கள் . அன்றியே , போகபூமியிலே யிருக்கச்செய் 
தே பரமபதத்தில் போகமெல்லா மநுபவிப்பார்களென்று மாம் . 

அவ .-- ப்ரஹ்மாவாலே ஒரு ருத்ரனலைந்து கொடுகிடக்க அது 
தீர்த்தாரார் . 

( பண்ணித்யாதி ) ஒத்துச் சொல்லாநிற்கத் தலையறுத்தபடி . மூலை 
யடியே திரிந்தார் பாதகியானவாறே முழுகித்திரியும்படி 

விண் 
ணுளாரிலும் சீரியர் என்றுமாம் . 

( சசு ) 


31 


முதற்றிருவந்தாதி ச எ.-- பா .-- வாரிசுருக்கி 
அரு.-- நாற்பத்தாறாம்பாட்டு.- பலி - வலி ; பிக்ஷை யென்ற 
படி , அகமுடையவள் - பார்வதி . தகப்பனைக் கொன்றது-தக்ஷப்ரஜாபதி 
பகவத்பரனாகையாலே யாகத்திலே பெண்ணான பார்வதியையழையா 
திருக்க , அவள் ருத்ரனைக் கூட்டிக்கொண்டு போக , அவன் ருத்ரனை 
யுதாஸிக்கையாலே , ருத்ரன் , ஜடையிலே வீரமுஷ்டிகளை யுண்டாக்கி 
க்கொல்லுகையாலே " அவள் கொன்றாள் என்கிறது . இவளை யார் 
யித்தவன் - ருத்ரன் . அவன் ப்ரஹ்மாவைத் தலையையறுத்தான் . 

மேலுக்கவதாரிகை யருளிச்செய்கிறார் (ப்ரஹ்மாவாலே யி 
த்யாதி ) . ருத்ரனுக்கு ஒத்துச்சொல்லாநிற்க , வெள்ளைப் 

பூணூலும் , 
என்கையாலே முழுகின மைதோற்றுகிறது . பூமியிலேயிருக்க அம 
ரர்போகம் கூடுமோவென்ன ; அருளிச்செய்கிறார் (விண்ணுளாரிலு 
மித்யாதி ). 

( சசு ) 
வாரி சுருக்கி மதக் களி றைந்தினையும் 
சேரி திரியாமற் செந்நிறீஇக் - கூரிய 

( நாள் 
மெய்ஞ் ஞானத் தாலுணர்வார் காண்பரே , மேலொரு 
கைந்நாகம் காத்தான் கழல் . 

ப - உ . மதம் கொழுத்த , களிறு - இந்திரியங்களாகிற யானைகள் , 
ஐந்தினையும் - ஐந்தையும் , வாரி-விஷயங்களாகிற ஜலத்தில் , சுருக்கி 
ஒடுக்கி , சேரி - விஷயங்களாகிற தெருவில் , திரியாமல் - ஸஞ்சரி 

செந்நிறீஇ - நன்றாய் நிறுத்தி , கூரிய - ஸூக்ஷ்மமான, 
மெய் 

பரமார்த்தமான , ஞானத்தால் - பக்தியால் , உணர்வார் 
அறிய ஸமர்த்தரானவர்கள் , மேலொருநாள் - முன்பொருகாலத்தில் , 

குணவானான , நாகம் - கஜத்தை , காத்தான் - க்ஷத்தவனு 
டைய , கழல் - திருவடிகளை , காண்பர் - ஸாக்ஷாத்கரிப்பர்கள் - ( சஎ ) 

வ்யா --அவ.-- நாற்பத்தேழாம்பாட்டு ( வாரிசுருக்கி யித்யாதி ) 
இந்த்ரியங்களுடைய போகத்தைச் * செறுத்து , விஷயத்தி னுடைய 
ஸந்நிதியில் நில்லாமல் பரிஹரித்து , 

மெய்யான பக்தியையு 
டையவர்களவனைக் காண்பரென்கிறார் . விஷயாவி நிவத- தே 
நிராஹாராவது ஹிேநவவஜாவோவு வழ வாஷா 
நிவ.த - தே - விஷயாவி நிவர்த்தந்தே நிராஹாரஸ்யதேஹி : ரஸவர் 
ஜம்ரஸோப்யஸ்ய பரம்த்ருஷ்ட்வா நிவர்த்ததே 

* செறுத்து- நெருக்கி 


யாதட்டி , 


கை - 


66 


முதற்றிருவந்தாதி சஅ.- பா .-- கழலொன்று . 


எரு 


நாகா 


( வாரிசுருக்கி ) மதித்த வானை களைத் தண்ணீரிலே செறுக்கு 
மாப்போலே இந்திரியங்களினுடைய போகத்தைக் குறுக்கி . ( சேரி 
திரியாமல் ) தெருவேதிரியில் கொல்லுமிறே ஆனை . அப்படி விஷயத்தி 
னுடைய ஸந்நிதியில் திரியாமல் , (செந்நிறீஇ ) செவ்விதாக நிறுத்தி ; 
பதார்த்தங்களில் போகாமல் ப்ரத்யக்வஸ்து விஷயமாக்கி . ( கூரிய 
வித்யாதி ) விஹித கர்மங்களை பலா பிஸந்திரஹிதமாக வநுஷ்டித்து 
r ணபாபராய் ஆத்மயாதாத்ம்ய ஜ்ஞாநமுண்டாய் ஈஸ்வர பாரதக் 
தர்யமென்னு மிடம் , உவாவடநாவாயஷிகி 20- ந Mar 
வக்ஷாவில் கிவிகே உநஞாடி 

உபாஸநாத் 
யுபாயஸ்திதி தர்சநஸமாநாகார ப்ரத்யக்ஷாபிவ்யக்திவிசதேத்தந்த 
ரம் என்று சொல்லுகிற பக்தியாலே காண்பர்கள் . ( மேலித்யாதி ) 
பண்டொருநாள் ஸ்ரீகஜேந்த்ர மோக்ஷம் பண்ணினவனுடைய திரு 
வடிகளை . இத்தால் விரோதியான முதலையைப்போக்கித் தன்னைக் 
காட்டிக் கொடுத்தாற் போலே இவர்களுடைய ப்ரதிபந்தகங்களைப் 
போக்கித் தன்னைக்காட்டிக்கொடுக்குமென்கிறது . ( சேரிதிரியாமல் ) 
ஆள் நடையாடாதவிடத்தே கொண்டு போய் . ( கூரிய வித்யாதி ) சுபா 
பலரயமாகவும் , நாதனாகவும் , உபாயமாகவும் , உபேயமாகவும் , அது 
ஸந்திக்கை ( கைந்நாகம் ) " வானவனாவளும் - பரமாபதமா பந்த : " . 

அரு.-- நாற்பத்தேழாம்பாட்டு.- ஆனைக்கு மதஹேதுவான ஜலத் 
தைச் செறுக்கவே மதம் போமாப்போலே , முமுக்ஷவுக்குமாஹா 
ராதிகளைச் செறுக்கவே வீர்யம் போமென்னு மதுக்கு ப்ரமாணமரு 
ளிச்செய்கிறார் ( விஷயாவி நிவ.த - தே விஷயாவி நிவர்த்தந்தே , இத் 
யாதி ) . தண்ணீரிலே செறுக்கை தண்ணீர்காட்டாதிருக்கை .( சஎ ) 
கழ 

லொன் றெடுத் தொருகை சுற்றி யோர் கைமேல் 
சுழலும் சுராசுரர்களஞ்ச 
செருவாழி யேந்தினான் சேவடிக்கே செல்ல 
மருவாழி நெஞ்சே மகிழ் 

( சஅ ) 
ப - உ . ஒருகழல் - ஒருதிருவடியை , எடுத்து - தூக்கி , ஒருகை - 
ஒருகையாலே , சுற்றி - ( நமுசியை ) ப்ரமிப்பித்து , சுழலும் - கலங்கி 
யிருக்கிற , சுராசுரர்கள் - தேவர்களும் அரக்கர்களும் , அஞ்ச - பயப் 
படும்படி , அழலும் - எரிகிற , செரு - யுத்தஸாதகமான , ஆழி - சக் 


அழலும் 


எசு 


முதற்றிருவந்தாதி சக.- பா.- மகிழலகு . 


- 


சியை 


ரத்தை , ஓர்கைமேல் - ஒருகரத்தில் , ஏந்தினான் - பிடித்தவனுடைய , 
சே - சிவந்த , அடிக்கே - பாதங்களிலே , செல்ல 

கிட்டும்படி , 
ஆழி . கம்பீரமான , நெஞ்சே - மனமே , மருவு - பொருந்து ; மகிழ் - 
ஸந்தோஷப்படு . 

(சஅ ) 
வ்யா .-- அவ .-- நாற்பத்தெட்டாம் பாட்டு .-- ( கழல் ) இப்படி 
இந்த்ரிய ஜயம்பண்ணி நாம் பெறுகையாவதென் " என்று தம்மு 
டைய திருவுள்ளம் பயப்பட , எளிதாகப்பற்றலாம் , நீ பயப்படவேண் 
டா வென்கிறார் . 

( கழலித்யாதி ) 5 முசியுடைய ஒரு காலையெடுத்துக் கையாலே 
சுற்றி என்னவுமாம் . அன்றியே , பூமியளக்க வென்று தன்னு 
டைய ஒரு திருவடி மலரை யெடுத்து ( அவஸரத்திலே ) நமு 
ஒருகையாலே சுற்றியென்னவுமாம் . ( ஓர்கைமேலித்யாதி ) ஒரு திரு 
க்கை மலரிலே அநுகூலப்ரதிகூலரோடு வாசியற அழலாநின்ற 
* செருவுடைத்தான திருவாழியை யேந்தினவனுடைய . ( சேவடிக் 
கே செல்ல , ஆழிநெஞ்சே மகிழ்ந்து மருவு ) உகந்துகந்து அநுபவி . 

(கழலித்யாதி ) அளந்தபடி . ( ஆழிநெஞ்சே) உனக்கு உபதேசி 
க்கவேண்டா விறே , சேவடிதானே யிருந்த விடத்தேவதால் , இறா 
யாமையே வேண்டுவது 

( சஅ ) 
அரு.- நாற்பத்தெட்டாம்பாட்டு . - ஆழிநெஞ்சு - அன்புடையாக 
ஞ்சு . " மருவு " என்றத்தைப் பற்றவருளிச்செய்கிறார் ( சேவடிதானே 
யித்யாதி ) . 

( சஅ ) 
மகிழல கொன்றேபோல் மாறும்பல் யாக்கை 
நெகிழ முயல் கிற்பார்க்கல்லால் -- முகிழ் விரிந்த 
சோதிபோற் றோன்றும் சுடர் பொன் னெடுமுடி , எம் 
ஆதிகாண் பார்க்கு மரிது . 

( சகூ ) 
ப - உ . மகிழ் - மகிழமரத்தினுடைய , ஒரு அலகு போல் - ஒரு 
விரைபோல் , மாறும் 

வேறு வேறாய் வருகிற , பல் - அநேக 
மான , யாக்கை - சரீரத்தை , நெகிழ - நீங்க , முயல்கிற்பார்க்கல்லால் 
யத்தம்பண்ணுமவர்களுக்கல்லது , முகிழ்விரிந்த - விகஸித்த , சோதி 
போல் - தேஜஸ்ஸைப்போல் , தோன்றும் - காணப்படுகிற , சுடர் - 


* செரு - சண்டை , 
இறாயாமை -பின்வாங்காமை . 


முதற்றிருவந்தாதி ரு0.- பா.- அரிய புலன் . 


எஎ 


நின்று 


தே 


தீப்தியையுடைய, பொன் - அழகிய , நெடு - நீண்ட , முடி கிரீடத் 
தையுடையனாய் , எம் - நமக்கு , ஆதி - காரணபூதனானவன் , காண் 
பார்க்கும் - காணவேணு மென்றிருப்பார்க்கும் , ( கேட்பார்க்கும் ) , 
அரிது - துர்லபன் . 

( சக ) 
வ்யா .-- அவ.- நாற்பத்தொன்பதாம்பாட்டு ( மகிழலகித்யாதி ) 
இப்படி யிராதார்க்கு அவனைக் கிடையாதென்று பின்னையுமதினு 
டைய வருமை சொல்லுகிறெது . 

(மகிழலகித்யாதி ) அவசானது கோடிஸ்த்தரநந்திலும் 
காணிஸ்த்தாநத்திலும் நிற்குமாப்போலே , இவ்வாத்மாவானது 
வசரீரத்திலே புகுவது திர்யக் சரீரத்திலே புகுவதாய் மாறிமாறி வ 
கிற பலயாக்கையை நெகிழ்ந்து போம்படியாகப் பண்ணுவார்க்கல் 
லால் . ( முகிழித்யாதி ) விகஸிதமாயிருந்த தேஜஸ்ஸைப்போலே தோ 
ன்று மதாய் ஆதிராஜ்யஸூசகமான திருவபிஷேகத்தையுடையனாய் 
எனக்குக் காரணமாயிருக்கிறவனைக் காணுமவர்களுக்கரிது . 

அவ.-- ப்ரக்ருதிப்ராக்ருதங்களில் அருசியும் எம்பெருமானைக் 
காண்கையில் ருசியுமுடையார்க்கு எளிதாகக் காணலாமென்கிறது . 
" பொய்ந்நின்ற " இத்யாதி . 


( மகிழித்யாதி ) கர்மா நு குணமாக சரீரங்கள் தோறும் துழைகை . 
" யாதானுமோராக்கை . ( முகிழ்விரிந்த சோதி ) " செவ்விப்படிக்கோ 
லம் ." ( எம்மாதி ) ப்ராபானை . (காண்பார்க்கும் ) கேட்பார்க்கு மரிது . இப் 
படியாரையிப்பார்க் கல்லது ப்ரக்ருதியை யுகப்பார்க்கு முகங்கொடுக் 
குமிதர புருஷனல்லன் . 

( சக ) 
அரு.-- நாற்பத்தொன்பதாம்பாட்டு .- " முயல்கிற்பார்க்கல்லால் 
என்றத்தைப்பற்ற வவதாரிகை யருளிச் செய்கிறார் (இப்படி யிராதார் 
க்கித்யாதி ), பண்ணுவார்க்கு . கர்மாத்யுபாயங்களைப் பண்ணுவார்க்கு , 

மேலுக்கு ப்ரதிபத்திபரமாக அவதாரிகையருளிச்செய்கிறார் 
(ப்ரக்ருதி ப்ராக்ருதங்களித்யாதி ) சகாரத்தாலே சேட்பார்க்குமென் 
கிறது . மகிலழகு - பா கிழம் விரை . 

( சகூ ) 
அரிய புலனைந்தடக்கி யாய் மலர்கொண்டு , ஆர்வம் 
புரிய பரிசினாற் புல்கில் - பெரியனாய் 


எ அ 


முதற்றிருவந்தாதி நிய .-- பா .-- அரிய புலன் . 


மாற்றாது வீற்றிருந்த மாவலிபால் , வண்கை நீர் 
ஏற்றானைக் காண்ப தெளிது . 

( ரு ) 
ப.உ. அரிய - கொடுமையான , புலனைந்து - ஐந்து இந்திரியங் 
களை , அடக்கி - ஸ்வாதீதப்படுத்தி , ஆய் - சோதித்த, மலர் - புஷ்ப 
ங்களை , கொண்டு - ஸம்பாதித்து , ஆர்வம் - ப்ரீதி , புரிய - வ்ருத்தி 
யடையும்படியான , பரிசினால் - ப்ரகாரத்தாலே , புல்கில் - தொழு 
தால் , பெரியனாய் - ( தன்னை ) பெருக்க நினைத்திருக்குமவனாய் , மாற் 
றாது - ( தாந்த்தில் ) வேறுபடாமல் , வீற்றிருந்த - வேறுபாடுதோற் 
றும்படியிருந்த , மாவலிபால் - மஹாபலிபக்கலில் , வண் - பெரிய , 
கை - கரத்திலே , நீர் - ( தாக ) ஜலத்தை , ஏற்றானை - பிடித்தவனை , 
காண்பது - ஸாக்ஷாத்கரிப்பது , எளிது - ஸுலபமாயிருக்கும் . ( 70 ) 

வ்யா . - அவ .-- ஐம்பதாம் பாட்டு .-- இந்திரியங்களை விஷயங்க 
ளிற் போகாமல் காத்து அவன் பக்கலிலே ஸ்நேஹிக்கில் காண எளி 
தென்கிறார் . 

( அரிய வித்யாதி ) ஒரு * செய்யிலே பாயும் நீர் இரண்டுசெய்யிலே 
பாய்ந்தால் இரண்டு செய்க்கும் போராதொழியுமிறே. ஸர்வேஸ்வா 
னையிச்சிக்கக் கடவவான விந்திரியங்களை விஷயங்களிற் போகாதபடி 
யடக்கி . “ அரிய ” என்றது தவyாஹ நியூ ஹ.நே ) வாயோரிவ 

உஷா தஸ்யாஹம் நிக்ரஹம்மந்யே வாயோரிவள துஷ்க 
ரம் " ப்ரதிகூலமானவாயுவை நியமிக்கவரிதானாற்போலே மநஸ்ஸை 
நியமிக்கவரிதென்று அர்ஜுநன் சொன்னபடியே யிருக்கை . 
மலர்கொண்டு ) செவ்விப்பூக்களைக்கொண்டு . ஆர்வம் புரிய பரிசி 
னால் ) ஸ்நேஹம் மிக்க ப்ரகாரத்தாலே . புல்கில் ) அணையில் . ( பெரி 
யனாயித்யாதி ) உதாரமான கையைக்கொண்டு நீரேற்றவனைக் காண் 
கையெளிது . 

புலகில் ) புல்கப்பெறில் . ( பெரியனாய் ) ஐஸ்வர்யமும் ஒளதார்ய 
மும் . (வண்கை ) கொடுத்துவளர்ந்தகை . ( நீரேற்றானைக் காண்ப 
தெளிது ) அப்ரதிஷேதமுடையார்க்கு அர்த்தியாய் வருமென்ற 

( ரு ) 
அரு.-- ஐம்பதாம்பாட்டு , - " அடக்கி " என்று விஷயங்களைவிட்டே 
பற்றவேணுமே , அவற்றையுங்கூட விரும்பினாலாகாதோவென்ன ; 

* செயயிலே - வயலிலே . 


( ஆய் 


வாறு . 


முதற்றிருவந்தாதி ருக.- பா.- எளிதில் 


எக 


அருளிச்செய்கிறார் ( ஒரு செய்யித்யாதி ) . மாற்றாதே வீற்றிருந்த 
ஒளதார்யம் மாறாதே வீற்றிருக்க . 

" ஏற்றானை " என்றத்தைப்பற்ற வருளிச்செய்கிறார் ( அப்ரதி 
ஷேதமித்யாதி ). 

( 50) 
எளிதி லிரண்டடியும் காண்பதற்கு , என்னுள்ளம் 
தெளியத் தெளிந்தொழியும் செவ்வே - களியில் 
பொருந்தாதவனைப் பொரலுற்று , அரியாய் 
இருந்தான் திருநாமமெண் , 

( ருக ) 
ப - உ . என்னுள்ளம் - என்னுடைய மனமே ! எளிதில் - ஸுலபத் 
தில் இரண்டடியும் இரண்டுபாதங்களையும் , காண்பதற்கு - ஸாக்ஷாத் 
கரிக்க , தெளிய - நிர்மலமானால் , செவ்வே -நன்றாக , தெளிந்தொழியும் 
ப்ரஸந்தனாய் விடுவன் . ( ஆன பின்பு ) களியில் - கர்வத்தினால் . பொருந் 
தாதவனை - அடுக்காதவனை , பொரல் - போர் செய்து முடிக்கையிலே, 
உற்று - ஒருப்பட்டு , அரியாய் - நரஸிம் ஹமாய் , இருந்தான் - ஸ்திதனா 
னவனுடைய , திருநாமம்-திருநாமங்களை , எண் - த்யா நம்செய் . ( ருக ) 


முடை 


வ்யா .-- அவ .-- ஐம்பத்தோராம்பாட்டு .- (எளிதில் ) தம் 
ய திருவுள்ளத்தை ஸம் போதித்து , நீ விஷய காலுஷ்யத்தைத் தவிர் ; 
அவன் ப்ரஸந்தனாமென்றார் . 


( எளிதிலித்யாதி ) எளிதின் றிக்கே யிருந்துள்ள விரண்டு திரு 
வடிகளும் காண்பதற்கு. எளிதாக வென்னவுமாம் . (என்னுள்ளம் ) என் 
னெஞ்சே ! என்றபடி . (தெளிய ) விஷயகாலுஷ்யத்தைத் தவிர . 
(செவ்வேதெளிந்தொழியும்) அவன் நேரேப்ரஸங்கனாம் . ( களியித்யாதி ) 

நக்காலே பொருந்தேனென்றிருந்த ஹிரண்யனை . ( பொரலுற்று 
அரியாயிருந்தான் திருநாமமெண் ) சிறுபிள்ளைக்காக * உதவி ஹிரண் 
யனை முடித்தவனுடைய திருநாமத்தை எண்ணு . 


( என்னுள்ளம் ) உள்ளமே ! நீ தெளியில் அவன் செவ்வே நம் 
திறத்துத் தெளிக்தொழியும். ப்ரமாணமென் ! ப்ரஹ்லாதன் தெளிய 
அவன் விஷயத்துத் தெளிந்து நின்று கார்யம் பார்த்தபடி கண்டிலையோ. 

பாடாந்தரம் - உதவி- பொறாத . 


அய் 

முதற்றிருவந்தாதி ரு உ.- பா.- எண்பர் . 
( பொரலுற்று ) பொருது . சீற்றத்துக்கிரை * போராமல் சோம் 
பியிருந்தான் . ( திருநாமம் ) வாக்காலே . (தெளி ) எண்ணவொட்டாத 
வன் பட்டபாடறிவு தியிறே . 

( ருக ) 
அரு.- ஐம்பத்தோராம் பாட்டு.- என்னுள்ளம் - அண்மைவிளி. 
பொரலுற்று . பொருகையிலேயுற்று. காணத்தகுந்திரு நாம மென்றக் 
வயம் . 
எண்மர் பதினொருவ ரீரறுவ ரோரிருவர் 
வண்ண மல ரேந்தி வைகலும் - நண்ணி 
ஒருமாலை யால்பரவி யோவாது , எப்போதும் 
திருமாலைக் கைதொழுவர் சென்று . 

( ரு உ ) 
ப உ . எண்மர் - அஷ்டவஸுக்களும் , பதினொருவர் - ஏகாத 
சருத்ரர்களும் , ஈரறுவர் - பன்னிரண்டு ஆதித்யர்களும் , ஓர் அத்வி 
தீயமான, இருவர் - அர்வி நீதேவதைகளிருவரும் , வண்ணம்-நாநாவர் 
ணத்தையுடைய , மலா - பூவை , ஏந்தி- தரித்துக்கொண்டு , வைகலும் 
தினந்தோறும் , நண்ணி - கிட்டி , ஒரு-அத்விதீயமான , மாலையால் - புருஷ 
ஸூக்தாதி சப்தஸந்தர்ப்பங்களாலே , பரவி - துதித்து , எப்போ 
தும்- ஸர்வகாலமும் , ஓவாது - விடாமல் , திரு - லக்ஷ்மியோடு கூடின , 
மாலை - , 

ஸர்வேஸ்வரனை , சென்று - கிட்டி , கைதொழுவர் - கையால் 
நமஸ்கரிப்பர்கள் . 

( ரு உ . ) 


வ்யா .-- அவ.-- ஐம்பத்திரண்டாம்பாட்டு.-- ( எண்மரித்யாதி ) 
கீழ் தம்முடைய திருவுள்ளத்தைக்குறித்து , ஸ்ரீப்ரஹ்லாதாழ்வானு 
க்குதவினவனுடைய திருநாமத்தை யெண்ணு ; அவன் ப்ரஸங்கனா 
மென்றது - மற்றும் துர்மா நிகளான தேவாதிகளுமவனை யாஸ்ரயிக் 
கத்தக்க கரணங்கள் அதிகாரம் பெற்ற தென்கிறார் . 


( எண்மரித்யாதி ) அஷ்டவஸுக்கள் , ஏகாதருத்ரர்கள் , த்வா 
தாதித்யர்கள் , அஸ்விங்கள் . (வண்ணமலரேந்தி ) நாநாவர்ணமான 
புஷ்பங்களைக் கொண்டு . ( வைகலும் நண்ணி ஒருமாலையால் ) புரு 
ஷஸ க்தத்தாலே . ( ஓவாதெப்போதும் ) விச்சேதமின்றிக்கே . 
(திருமாலித்யாதி ) ஹிய பதியைச்சென்று ஆஸ்ரயிப்பர்கள் " 

" தவ 
* போராமல் பொறாமல் . 
சோம்பியிருந்தான் - வாடியிருந்தான் . 


முதற்றிருவந்தாதி ருகூ - பா.- சென்றால் . 


1 )விவாகராயணவலுவாக த து பர்யபிபாதராயணஸ்ஸம்பவாத் 
தேவர்களுக்கும் பவிஷ்யத்திற் பெறவிருந்துள்ள வதிகாரார்த்தமாக 
ஆதித்யாந்தர்யாமியா யிருந்துள்ள பரமாத்மோபாஸகம் விதியா நின் 
றதே . 

வ்யாபாரயோக்யரானப்போஜநாந்தரபரர் ஒரு மாலையால் பர 
வியோவுகையன்றிக்கே, எல்லாக் காலமும் எப்போதுமென்று மாம் . 
(திருமால் ) வேண்டுவதெல்லாம் பெறுகைக்கடி . 

( ரு உ ) 
அரு.-- ஐம்பத்திரண்டாம்பாட்டு.- வகுத்த விஷயமாகையாலே , 
அதிகாரம் பெற்றது .தேவர்களும் பெற்றார்கள் ; கரணங்களும் பெற்றன 


வென்றபடி . 


தேவர்களுக் காய்ரயமுண்டோவென்ன ; அருளிச்செய்கிறார் 
(( 5 - வாரவி - ததுபர்யபி இத்யாதி ). 

எண்மர் - வ்யாபார யோக்யரானதிக்பாலர்கள் . எப்போதும் 
எல்லாக் காலமாதல் , எல்லாப்புஷ்பமாதல் . 

( ரு உ ) 


சென்றால் குடையா மிருந்தால் சிங்காசனமாம் 
நின்றால் மரவடியாம் நீள் கடலுள் - என்றும் 
புணையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் 
அணையாம் திருமாற் கரவு . 

ப.உ.- அரவு - திருவந்தாழ்வான் , திரு - பிராட்டியோடு 
கூடின, மாற்கு - ஸர்வேஸ்வரனுக்கு , சென்றால் - உலாவினால் , குடை 
யாம் சத்ரமாயிருப்பர் ; இருந்தால் . எழுந்தருளி யிருந்தால் , சிங்காசன 
மாம் - ஸிம்ஹாஸநமாயிருப்பர் ; நின்றால் நின்றால் , மரவடியாம் - பாது 
கையாயிருப்பர் ; நீள் - விசாலமான , கடலுள் - ஸமுத்ரத்தில் , ( பள்ளி 
கொண்டால் ) , என்றும் - ஸர்வகாலமும் , புணையாம் - தெப்பமாயிருப் 
பர் ; மணிவிளக்காம் ரத்தத்தால் செய்யப்பட்ட தீபமாயிருப்பர் ; பூம் 
பட்டாம் - அழகிய பரியட்டமாயிருப்பர் ; புல்குமணையாம் - தழுவிக் 
கொள்ளும் மெத்தையாயிருப்பர் . 

வ்யா . - அவ.- ஐம்பத்து மூன்றாம்பாட்டு - (சென்றால் ) கீழே 
யெல்லா நேர்த்தியும் நேர்ந்து தங்களுக்குறுப்பாக வாஸ்ரயிக்குமவர் 


அஉ 


முதற்றிருவந்தாதி ருகூ - பா.- சென்றால் . 


களைச் சொல்லிற்று ; இதில் தங்களை யெல்லாமழிய அங்குத்தைக் 
குறுப்பாமவர்களைச் சொல்லுகிறது . 

(சென்றால் குடையாம் ) கைங்கர்யம் ஸ்வபுத்யதீநமன்றென்கி 
றது . நான்குடையாய் நின்றேன் , நீ இங்கேவா வென்கையன்றிக்கே 
அவனுலாவப் புக்கால் குடையபேக்ஷிதமான போது குடையாகை , 
( இருந்தால் சிங்காசனமாம் ) இருக்கை திருவுள்ளமான போது திவ்ய 
ஸிம்ஹாஸமாம் . நிற்கை திருவுள்ளமானபோது மரவடியாம் . கண் 
வளர வபேக்ஷிதமானபோது கடலிலே எல்லாக்காலத்திலும் படுக் 
கையாம் . ( மணிவிளக்காம் ) ஒருவிளக்காலே ஒரு பதார்த்தத்தைக் 
காணவேணுமென்றபோது மங்களதீபமாயிருக்கும் . ( பூம்பட்டாம் ) 
திருப்பரியட்ட மபேக்ஷிதமானபோது அழகிய பட்டாம் . ( புல்கு 
மணையாம் ) தழுவணை பேக்ஷிதமானபோது தழுவணையாம் . ( திரு 
மாற்கு ) உரிய பதிக்கு . ( அரவு ) கட்டிப்பொன் போலே எல்லாவடி 
வையு மாக்கிக்கொள்ளலாம்படி யிருக்கிறபடி . 

( சென்றால் ) " குடையானேன் - செல் " என்று சேஷியை நியமியா 
தே . (இருந்தால் ) அபேக்ஷையுள்ள போது . (நின்றால் ) நின்ற பின்பு. 
( புணை ) தெப்பம் . (மணிவிளக்கு ) மங்கள தீபம் . ( பூம்பட்டு ) பும்ஸ்த்வா 
வஹமான பரியட்டம் . ( புல் குமணை ) பிராட்டிமா ரூடினால், வ்யஸ 
நம் மறப்பிக்கவற்றாகை , ஊடலுக்கு ஹேதுவாகவுமாம் . ( திருமா 
ற்கு ) இளையபெருமாளுக் கந்தரங்கஸேவை . ( அரவு ) தான் ஒரு 
சேதநனென்று கூசவேண்டாதபடி தன்னை யமைத்தபடி . ராஜவே 
சநங்களில் கூனர் குறளரைப்போலே . 


அரு. - ஐம்பத்து மூன்றாம் பாட்டு . - திருவந்தாழ்வானைச்சொன் 
னது உபலக்ஷணமாய் , தங்களை யெல்லாமென்று - நித்யஸ உரிகளைச் 
சொல்லுகிறது . ஜீராப்தியிலே யழுந்தாமைக்குத் தெப்பமாய் . வ்ய 
லகம் மறப்பிக்கை தன்னுடைய ஸ்பர்சத்தாலே யவர்களைப் பிரிந்த 
வ்ய ஸநம் தோற்றாதபடி பண்ணுகை . 

தன்னுடையஸ்பர்சம்போக்ய 
மாம்படி உடம்பு கொடுக்கையாலே பிராட்டிமாரூடுகைக்கும் ஹேது 
வென்றபடி , 

" திருமாற்கரவு " என்ற சேர்த்தி எப்படி யிருக்கிறதென்ன ; 
" ஜாணாவநேதயம் - ரமமாணாவநேத்ரய : " என்று - ரமித்த இளைய 
பெருமாளைப்போலே யென்கிறார் (இளைய பெருமாளுக்கித்யாதி) ( ருகூ ) 


முதற்றிருவந்தாதி ருச - பா . - அரவமடல். 


அது 


அரவ மடல்வேழம் ஆன்குருந்தம் புள்வாய் 
குரவை குடமுலை மற் குன்றம் - கரவின்றி 
விட்டிறுத்து மேய்த்தொசித்துக்கீண்டுகோத்தாடி , உண் 
டிட்டெடுத்த செங்கணவன் . 


ப -உ.- செம்-சிவந்த , கண் - நேத்ரத்தையுடைய ; அவன் - அந்த 
ஸர்வேஸ்வரன் , கரவு -மறைத்தல் , இன்றி - இல்லாமல் , அரவு - காளி 
யனை , விட்டு அனுப்பி , அடல் சண்டைக்குவந்த , வேழம் - குவலயா 
பீடமென்கிற யானையை, இறுத்து - முறித்து , ஆன் -பசுக்களை , மேய் 
த்து - புஜிக்கப்பண்ணி , குருந்தம் - குருக்கத்தி மரத்தை , ஒசித்து - ஒடி 
த்து , புள்வாய் பகமென்கிறபக்ஷியினுடைய வாயை , 

கீண்டு -பிளந்து , 
குரவை - கைகோத்த விளையாட்டை , கோத்து - தொடுத்து , குடமாடி 
குடக்கூத்தாடி , முலை - ( பூதனையின் ) ஸ்தநத்தை , உண்டு - புஜித்து , 
மல் - மல்லரை, அட்டு - கொன்று , குன்றம் - கோவர்த்தகமலையை , 
எடுத்த - தூக்கின , ( இது முதலான செயல்களிருந்தபடி என் ) . ( ருச ) 


வ்யா.- அவ.- ஐம்பத்து நாலாம்பாட்டு - ( அரவம் ) ஆய்ரிதர் 
க்குச் சிலவிரோதம்வந்து போக்கவேண்டில் படுக்கையும் பொருந்தா 
மல் வந்துநிற்குமென்கிறது . இப்பாட்டு - நிரனிறை 


( அரவமித்யாதி ) காளியனைவிட்டு , குவலயாபீடத்தின் கொம் 
பை முறித்து , ஆனைமேய்த்து , குருந்த மொசித்து . புள்வாய் கீண்டு 
பகாஸுரனைக்கொன்று , குரவைகோத்து , குடமாடி , பேய்முலையு 

மல்லரை யட்டு , குன்றமெடுத்த ஸர்வேஸ்வரன் . எடுத்த 
விச்செயல்க ளெம்பெருமான் சேஷவிஷயத்திற் குறைந்து பரிமாறு 
ம்படி யவன் ஸ்வரூபம் , 


ண்டு , 


" செங்கணவன் - விட்டிறுத்து மேய்த்தொசித்துக் கீண்டு கோ 
த்தாடி உண்டு அட்டு எடுத்தவை - அரவமித்யாதி ". ( ருச ) 


அரு .-- ஐம்பத்து நாலாம்பாட்டு.- எடுத்த - இப்பாட்டிலெடுத்த 
இந்த வ்யாபாரங்கள் , தாழ்ந்து பரிமாறின சேஷியுடைய ஸ்வரூபஞ் 


சொல்லுகிறது . 


அந்வயங்காட்டுகிறார் ( செங்கணவனித்யாதி ). 


( ருச ) 


முதற்றிருவந்தாதி ருரு - பா.- அவன் தமர் . 
அவன்தம செவ்வினைய ராகிலும் , எங்கோ 
னவன் தமரே யென்றொழிவ தல்லால் - நமன்தமராபால் 
ஆராயப் பட்ட றியார் கண்டீர் , அரவணைமேல் 
பேராயர்க் காட் பட்டார் பேர் . 

ப - உ , - அவன் - அந்த ஸர்வேஸ்வரனுடைய , தமர் - பக்தர் , 
எவ்வினையராகிலும் எந்தக் கர்மங்களையுடையரானாலும் , எம் - நமக்கு , 
கோன் - ஸ்வாமியான , அவன் - அந்த ஸர்வேஸ்வரனுடைய , தமரே 
பக்தர்களிறே ; என்று- இப்படி கொண்டாடி , ஒழிவதல்லால் நீங்குவ 
தல்லாமல் , அரவணைமேல்- ஸர்ப்பமாகிறபடுக்கையின்மேல் , (இருக்கத் 
தக்க ), பேர் - பெரிய , ஆயர்க்கு - இடையரான க்ருஷ்ணனுக்கு , ஆள் 
பட்டார் - அடிமைபூண்டவர்களுடைய , பேர் - நாமமும் , நமன் - யம 
னுடைய , தமரால் - தூதரால் , ஆராயப்பட்டறியார்கண்டீர் - தேடப் 
பட்டறியார்கிடீர் , 


வ்யா .-- அவ .-- ஐம்பத்தைந்தாம்பாட்டு.- ( அவன் தமர் ) இப் 
படி அவ னாம்ரித விரோதி நிரஸநஸ்வரூபனான பின்பு அவனு 
டைய தமரை யமபடனாராய்வதெங்ஙனே யென் கிறார் . 

( அவனித்யாதி .) அவனுக் கநுகூலமானவர்கள் எத்தொழிலா 
ராகிலென் ; விஹிதத்தைச் செய்யிலென் , நிஷித்தத்தைச் செய்ய 
லென் . ( எங்கோனித்யாதி ) " வாவதிலலயநோைவிவிஷ : 
ப்ரபவதிஸம்யம நேமமாபிவிஷ்ணு " என்னும்படியே . ( நமன் தமரித் 
யாதி ) மன் தமராலா ராயப்படா தொழிகிறார் , அரவணை மேல் பேரா 
யர்க்காட்பட்டார் பேர் . இவர்கள் தாங்களோ வென்னில் ; அன்று ; 
ஒருபாகவதனுடைய பேரை ஒரு அபாகவதன் தரித்தால் அவனு 
டைய பேரும் யமஸதஸ்ஸிலே வாசிக்கப்பெறாதென்கிறது , பேராரா 
யில் , குவலயாபீடம் தொடக்கமானவை பட்டதுபடுமத்தனை . “ யே 
வ உ நவவநாது - மதுஸூதநப்ரபந்தாங் 


ண 


( எங்கோனவன் தமரே ) என்னாயனானவடியார் . ( எவ்வினையரா 
கிலென்னென் றொழிவதல்லால் ) அவர் புண்யம்பண்ணிலென் , பா 
பம்பண்ணிலென் ; அத்துறை நா மாராயுந் துறையல்லவென்று கை 
விடும் தொழிய. " தஜவட தாேணதா நவாவாது - த்யஜபடதூர 
தரேண தாநபாபார் ". ( அரவணை மேல் பேராயர்க் காட்பட்டார் )படு 


முதற்றிருவந்தாதி ருசு - பா . - பேரேவர . 


அரு 


என்று 


க்கைபாராட்டிலிறே ஆராய்வது . " நன்று செய்தாரென்பர்போலும் 

பிராட்டிக்கு மகப்பட நிலமல்லாதவிடத்தே யமனோ ஆராயப் 
புகுகிறான் , அவனுடைய ஒருபேரான ஸம்ஸாரிபேரும் தீட்டி வா 
ட்டான் . 

அரு.-- ஐம்பத்தைந்தாம் பாட்டு.- ஆட்பட்டார் பேர் - ஆட்பட் 
டாருடைய மநுஷ்யரென்றாய் , பேர் என்கிற ஸமாதியாலே திரு 
நாமமுமாராயப்படாதென்றபடி . 


படுக்கைபாராட்டில் - ஸமுத்ரம்பார்த்து கேவலம் நித்ரைபண் 
ணினாலன்றோ யமனாராய , இதப்படியன்றியே , அவனேறிட்டுக்கொ 
ண்ட பின்பு இவனாலா ராயப்போகாதென்றபடி . பாகவதனுடைய 
பேரன்றியே அவனுடைய திருநாமம்சுமந்த ஸம்ஸாரிபேரையு மெ 
ழுத்தாணியைத் தீட்டி ஒலையிலேவாட்ட எழுதமாட்டா னென்ற 
படி . 

( ருரு ) 
பேரே வரப்பிதற்ற லல்லாலெம் பெம்மானை 
ஆரே யறிவா ரது நிற்கநேரே 
கடிக்கமலத் துள்ளிருந்தும் காண்கிலான் , கண்ணன் 
அடிக்கமலந் தன்னை பயன் . 

( ருசு ) 
ப - உ , - பேர் - திருநாமத்தை , வா ( வாயில் ) வரும்படி , பிதற்ற லல்லா 
ல் - பலகால் சொல்லுகை யொழிய, எம்-நமக்கு , பெம்மானை - ஸ்வாமி 
யானவனை , ஆர் - எவர்கள் , அறிவார் - தெரிந்து கொள்வர்கள் , அது 
நிற்க அந்த விஷயமிருக்க , கடி - பரிமளமுள்ள , கமலத்து - நாபீகம 
லத்தினுடைய , உள் -மத்யத்தில் , நேரே - நிரந்தரம் , இருந்தும் - வாஸம் 
பண்ணியும் , அயன் -ப்ரஹ்மா , கண்ணன் - திருமாலுடைய , அடிக்கம 
லந்தன்னை - தாமரைப்பூப்போன்ற பாதத்தை , காண்கிலான் - அறிய 
ஸமர்த்தனல்லன் . 

( ருசு ) 
வ்யா .-- அவ.- ஐம்பத்தாறாம்பாட்டு , - ( பேரே ) பேராயர்க்காட் 
படுகையாவது , அவன் விஷயீகரிக்கப்புக்கால் தன் 

செல்லாமை 
தோற்ற நிற்கையல்லது இவனவனைப் பரிச்சேதித்தறிகையாவதென் 


னென்கிறது . 


( பேரித்யாதி ) பேராலே அவன் வரும்படி . ( பிதற்றலல்லால் ) 
திருநாமத்தைச் சொல்லலாமென்றுமாம் . அன்றிக்கே , ஏதேனும் 


அசு 


முதற்றிருவந்தாதி ருஎ - பா.- அயனின்ற . 


சொல்லப்புக்காலும் திருநாமம் வாயிலே வரும்படி பிதற்றலல்லால் . 
இதுக்கீடாகச் சொல்லுகை யென்றுமாம் . ( எம்பெம்மானித்யாதி ) 
என்னுடைய ஸ்வாமியை ஆரேயறிவார் . அவ்விடையாட்டம் நி 
ற்க , ( நேரித்யாதி ) அறிவார் கிடக்கிடீர் , அறியாதாரைக் கேட்கலாகா 
தோ . ஸர்வேஸ்வரனுடைய பரிமளத்தை யுடைத்தான திருநாபீகம 
லத்திலே அவ்யவதாகோ பிறந்து அவன் றன்னாலே ஓதுவிக்கப் 
பட்டு அங்கேயிருக்கிற ப்ரஹ்மா, ஸர்வேஸ்வரனைக் காண்கிறிலன் - 
அறிகிறிலன் . 

நம்மாலறிய வொண்ணுமோ வென்னில் ; ( பேரேவரப் பிதற் 
றல் ) கன்று நின்ற விட, த்தே தாய் வருமாப்போலே வாஸிதமாக வென் 
றுமாம் . ( எம்பெம்மானை ) நமக்கு நேரே காட்டினபடி . ( உள்ளிருக் 
தும் காண்கிலான் ) கடற்கரையிலே குடில் கட்டிக்கொண்டிருக்குங் 
காட்டில் கடலைப் பரிச்சேதிக்க வொண்ணுமோ ? அபரிச்சேத்ய 
மென்றறியில் அறியலாம் . பெரியகிழாயார் வஹவி உாவா - ப்ர 
ஹ்மவிதாம்வர : . 

( ருசு ) 


அரு.- ஐம்பத்தாறாம் பாட்டு . -- மேலுக்கவதாரிகை ( நம்மாலிக் 
யாதி ). திருநாமம் வாயிலேவாஸிதமாக . பெரியகிழாயார் - பெரியவன் . 
ப்ரஹ்மா பெரியவனோவென்ன ; அருளிச்செய்கிறார் (ஷஹவிகாவ 
|TS - ப்ரஹ்மவிதாம்வர : என்று ). 


அயனின்ற வல்வினையை யஞ்சினே னஞ்சி 
உய நின் திருவடியே சேர்வான் - நய நின்ற 
நன்மாலை கொண்டு நமோ நாரணா வென்னும் 
சொன்மாலை கற்றேன் தொழுது . 

( எ ) 
ப - உ.- அயல் - பக்கத்தில் , நின்ற - இருக்கிற , வல் - ப்ரபல 
மான , வினையை 

வினை யை - பாபத்தைக்குறித்து , அஞ்சினேன் - பயப்பட் 
டேன் ; அஞ்சி - பயப்பட்டு , உய - உஜ்ஜீவிக்க, நின் - உன்னுடைய , 
திருவடி - திருப்பாதங்களை , சேர்வான் - அடைவதற்காக , நயம்மி 
ன்ற - இன்பமாயிருக்கிற ; நல் - ஸ்ரேஷ்டமான , மாலை கொண்டு 
சப்த ஸந்தர்பங்களைக்கொண்டு , தொழுது - ஆஸ்ரயித்து , நமோநார 
ணாவென்னும் - திருமந்த்ரமென்கிற , சொல்மாலை - சப்தஸந்தர்ப்பத் 
தை , கற்றேன் - அப்யஸித்தேன் , 

( ரு ) 


முதற்றிருவந்தாதி ரு அ - பா.- தொழுதுமலர் . 


அஎ 


வ்யா.- அவ . - ஐம்பத்தேழாம் பாட்டு .- ( அயல் நின்ற ) நீர் 
பகவத்விஷயத்தில் செய்ததென்னென்னில் ; ஸம்ஸாரம் பயஸ்தாக 
மென்னுமிடமும் உஜ்ஜீவிப்பா ரவனைப்பற்றியென்னு மிடமுமறிந் 
தேனென்கிறார் . 


( அயலித்யாதி ) நானிட்டவடியிலேயிட்டு வாராநின்ற மஹா 
பாபங்களை யஞ்சினேன் . ( அஞ்சி உய ) அவற்றை யஞ்சி உஜ்ஜீவி 
க்கைக்காக . ( நின் திருவடியே சேர்வான் நயம்நின்ற நன்மாலைகொ 
ண்டு ) நிர்வசக ரூபமாக நின்ற நல்லமாலை கொண்டு . ( நமோநாரணா 
வென்னும் சொன்மாலை கற்றேன் ) சொல் தொடை கற்றேன் . ( தொ 
ழுது ) வணங்கி , சொன்மாலை கற்றேன் . ஆற்றாமையாலே நானாகைக் 
குப் பேசினேன் . 


( அயல் நின்ற ) வில்லேஷத்தாலேவரும் வ்யஸநத்துக் கஞ்சி , 
திருநாமஞ் சொல்லுந்தனையும் கடக்க , சாபலத்தாலே நின்ற . ( ருஎ ) 


அரு . - ஐம்பத்தேழாம்பாட்டு.-- அயல் நின்ற - அண்டையிலே யெ 
ன்றபடி . நயம் நின்ற சாஸ்த்ர ரூபமாய்நின்ற . அதாவது-திருமந்த்ரார்த் 
தத்தை நிர்வஹிக்கிற தமிழ்த்தொடை என்றபடி . " கற்றேன் என்று 
வருத்தம் தோற்று கையாலே ஆற்றாமை சொல்லுவிக்கச் சொன்னே 
னென்றபடி . நானாகைக்கு - ஸத்தை பெறுகைக்கு . 


வல்வினையானது தூரப்போகாமல் கிட்டநிற்பானென்னென்ன; 
அருளிச்செய்கிறார் ( வில்லேஷத்தாலேயித்யாதி ). இத்தனை நாளுங் 
கூடியிருந்து நாமிவனைப்பிரிந்து போகிறோமென்றஞ்சி துக்கப்பட்டு, 
சாபலத்தாலே நின்றதென்றபடி . 

( ரு எ ) 
தொழுது மலர்கொண்டு தூபம்கை யேந்தி 
எழுது மெழு வாழி நெஞ்சே - பழுதின்றி 
மந்திரங்கள் கற்பனவும் மாலடியே கைதொழுவான் 
அந்தரமொன் றில்லை யடை . 

( ரு அ ) 


ப - உ . - நெஞ்சே - மனமே , மலர் - பூவை , கொண்டு - ஸம் 
பாதித்து, தூபம் - புகைபை , கையேந்தி - கையிலேபிடித்து , தொ 
ழுது - ஆஸ்ரயித்து , எழுதும் - உஜ்ஜீவிப்போம் ; எழு - எழுந்திரு ; 


அஅ 


முதற்றிருவந்தாதி ருகூ - பா .-- அடைந்த . 


வாழி - இந்த ஸம்பத்து உனக்கு நித்யமாய்ச் செல்லுக; பழுதின்றி - 
தோஷமில்லாமல் , மந்திரங்கள் - மந்திரங்களை , கற்பனவும் - அப்ய 
ஸிக்கையும் , மால் - ஸர்வேஸ்வரனுடைய , அடியே - பாதங்களை யே , 
கைதொழுவான் 

எழுவான் - அஞ்சலிபண்ணுகைக்காக , ( ஆனபின்பு ) அந்தரம் - 
விலம்பம் , ஒன்றில்லை - கொஞ்சமுமில்லை ; அடை - கிட்டு 

( ரு அ ) 
வ்யா.- ஐம்பத்தெட்டாம்பாட்டு .-- ( தொழுது ) கையாலே 
தொழுது . புஷ்பா த்யுபகரணங்களைக்கொண்டு தொழுது . ( எழுதும் 
எழுவோம் . போவோம் . ( எழு ) போகு . ( வாழிநெஞ்சே ) நெஞ்சே ! 
உனக்கு நன்மையுண்டாக . ( பழுதின்றியித்யாதி ) விச்சேதமின்றிக் 
கே எல்லாத்திருமந்த்ரங்கள் கற்கிறதும் கைதொழுகை. ஆனபின்பு , 
( அந்தரமொன்றில்லை யடை ) ஒருக்ஷண மாத்ரம்போகாதே அவன் 
திருவடிகளிலே யடை . 

( எழுதும் ) உஜ்ஜீவிப்போம் . ( எழு ) ஒருப்படு . ( வாழி )ஒருப்பட்ட 
படிக்கு மங்களாசாஸநம் . இது வுனக்கு நித்யமாயுண்டாக . ( பழுதி 
ன்றி ) குருகுலவாஸம் பண்ணிப் பழுத்து விழக்காண்கை , முதலிலே 
சொல் என்னில் உத்பத்திதோஷமாமிறே . (கற்பனவும் ) கிடந்தா 
னைக் கண்டேறாதே சந்தையிட்டுக் கற்கை . 

( ரு அ ) 
அரு.- ஐம்பத்தெட்டாம் பாட்டு .-- கைதொழுகை - தொழுகைக் 
காக வென்று துமுல் . அந்தரமொன்றில்லை - ரந்த்ரமின்றிக்கே சீக்ர 
மாகவென்றபடி , மந்த்ரத்துக்குப் பழுதில்லாமை யேதென்ன ; அருளிச் 
செய்கிறார் ( குருகுல வாஸமித்யாதி ) . பழுத்துவிழுகை - அடியிலே 
யிருக்க மடியிலேவிழுகை. அநுவர்த்தக பூர்வகமாகக் கேளா விட்டால் 
விரோத மேதென்ன ; அருளிச் செய்கிறார் ( முதலிலே யித்யாதி ) . 
ஆசார்ய ப்ரதிபத்தி பண்ணாமல் சொல்லென்று கேட்கி லென்றபடி . 
உத்பத்திதோஷம் - மந்தரத்துக்கு வீர்யமின்றிக்கே யொழிகை. ( ரு அ ) 
அடைந்த வருவினையோ டல்லல் நோய்பாவம் [ யை 
மிடைந்தவை மீண்டொழிய வேண்டில் - துடங்கிடை 
முன்னிலங்கை வைத்தான் முரணழிய , முன்னொரு நாள் 
தன் விலங்கை வைத்தான் சரண் . 

( ருகூ ) 
ப - உ.- அடைந்த - ப்ராப்தமான , ( ப்ராசீகமான ) அரு - கொடு 
மையான , வினை - பாபம் , அல்லல் - துன்பம் , நோய் வ்யாதி , 


முதற்றிருவந்தாதி ருகூ - பா.- அடைந்த . 


அகூ 


பாவம் - கெட்ட நடத்தை , மிடைந்தவை-நெருங்கினவிவைகளை , 

மீண் 
டொழியவேண்டில் - திரும்பாமல்போகவிட இச்சித்தால் , நுடங்கு 
துவளுகிற , இடையை - மத்யத்தையுடைய பிராட்டியை , முன் 
பூர்வகாலத்தில் , இலங்கை வைத்தான் - லங்கையிலே ஸ்தாபித்த 
ராவணனுடைய , முரண் - பலம் , அழிய - நசிக்கும்படி , முன்னொரு 
நாள் - முன்பு ஒரு காலத்தில் , தன் - ஸ்வீயமான , வில் - சார்ங்கத் 
தை , அம் - அழகிய , கை - கரத்திலே, வைத்தான் - தரித்த வனே , 
சரண் - உபாயம் . 

( சு 0 ) 


வ்யா.- அவ.- ஐம்பத்தொன்பதாம்பாட்டு , - ( அடைந்த ) கால 
க்ஷேபம் பண்ணும்படி சொல்லுகிறது. 


( நுடங்கி 


( அடைந்தவருவினை ) ஆத்மஸ்வரூபத்திலன்றியே அசித்ப்ரத் 
யாஸத்தியாலே வந்தேறியான அஜ்ஞாநாதிகள் . ( அல்லல் ) மாநஸ 
வ்யாதி . ( நோய் )சரீரவ்யாதி . ஆதிவ்யாதிகளென்றபடி. ( பாவம் ) பரிக்ர 
ஹித்த சரீரத்தாலே பண்ணின நிஷித்தாநுஷ்டாநம் . (மிடைந்தவை ) 
சரீராரம்பகஹேதுவான பாபங்களுமாக நெருங்கினவை . ( மீண்டொ 
ழியவேண்டில் ) கஹகாவவ- வாவேஜோகோக்ஷயிஷா 
அஹந்தவாஸர்வபாபேப்யோமோக்ஷயிஷ்யாமி " என்னும்படி ஒரு 
ராஜகுலஸம்பந்தத்தாலே மீளாதபடி போகவேண்டில் , 
டையை ) பிரியத் தகாதவளை , ( முன்னித்யாதி ) பண்டுலங்கையிலே 
வைத்தவனுடைய மிடுக்கொழிய. ( தன்விலங்கை வைத்தான் ) தன்னு 
டைய திருவில்லை யழகிய திருக்கையிலே வைத்தவன் உபாயம் . இத் 
தால் , ஸர்வேஸ்வரனுக்கு போக்யமாயிருந்துள்ள வாத்மாவை " என் 

என்றிருக்குமவன் பிராட்டியைப் பிரித்த ராவணனோ டொ 
க்குமென்னுமிடமும் , " இவ்வாத்மா அவனுடையது என்ற நு கூலித் 
தவனுக்குப் பிராட்டியிருந்த மார்விலே அம்பேற்றிப் பரிஹரித்தாற் 
போலே பரிஹரிக்குமென்னுமிடமும் , அவளோடு கூடினவ னுபாய 
மென்கையாலே , பற்றுவார்கள் அவள் முன்னாகப்பற்ற வேணுமென் 
னுமிடமும் சொல்லுகிறது . 

திருவுள்ளம் இந்த்ரிய ஜயம்பண்ணென்றது , தொழு என் 
றது , திருநாமம் சொல்லென்றது , நினையென்றது . பலபடிகள் சொ 
ன்ன விவற்றுக்குத் தாத்பர்யமென்னென்னில் ; இதுக்குக் கீழெல் 
லாம் ஷட்கத்ரயத்திற் சொன்னவார்த்தை போலே ஸ்வரூபம் விசத 


91 


முதற்றிருவந்தாதி ருக - பா.- அனடந்த . 


. 


17 


மாகைக்குச் சொன்ன நிலை ; இது சாமலோகத்தில் நிலைபோலே . 
உணர்ந்தவன்று அவனல்லதில்லை. 

( அடைந்தவருவினை ) அவித்யாதிகள் . ஆக்மா ஹேயஸம்ஸர்க்கத் 
துக் கநர்ஹனாகையாலே 

அடைந்த 

என்றது . பரமாத்மாவுக் 
கும் ப்ரவேசமொக்குமிறே. 

சு நழுது - அநச்நந் ( அல்லல் 
நோய் ) ஆதிவ்யாதி . ( பாவம் ) சரீரத்துடன் பண்ணும்பாவம் . (மிடை 
ந்தவை ) ஸமிதை யிடாமாணிபோலே ; பாணிக்கூடு வரிந்தாற்போலே . 
( மீண்டொழிய வேண்டில் ) தொடருகிற பாம்பைத்திரிய விடுத்தாற் 
போலே " வலவ - வாவேஜோகோக்ஷயிஷாசி - ஸர்வபாபேப்யோ 
மோக்ஷயிஷ்யாமி யிறே . ஸர்வசக்தியைக் கொண்டு கார்யங்கொ 
ள்ளவேண்டாவோ . ( நுடங்கிடையை ) ஏக த்ரவ்யத்தை பிந்தமாக் 
கின . 

(இலங்கை வைத்தான் ) தாயையும் தமப்பனையும் பிரித்த 
பையல் மிடுக்கழிய. பிராட்டி அம்பெய்யுமன்று இவனால் போக் 
கலாவது . 

சதவவலுவேக-தத்தஸ்ய ஸத்ருசம்பவேத் " . 
கூர்மையை வில்வஸித்திருக்குமத்தனை அவளுக்குப் பரியுமாப்போ 
லே பரியும் ; அவதார ஸௌலப்யம் . பிறந்து முன்னே யுன்னைப்பெறு 
கைக்கு யத்தம் பண்ணாநின்றான் ; இனிப்ரதிபத்தியே யுள்ளது ( ருகூ ) 


அரு.- ஐம்பத்தொன்பதாம்பாட்டு.- இதில் உபாயஸ்வீகாரம் 
சொல்லுகிறதென்று கண்டுகொள்வது . மீண்டொழிய -மீளுகையொ 
ழிய . போனது தரியவுமிவனிடத்திலே மீளாதபடி . 

மேலுக்கவ தாரிகை யருளிச்செய்கிறார் (திருவுள்ள மித்யாதி ). 
திருவுள்ளமானது " எழுதும் எழு " என்று இங்கே சொன்னீர் ; இப் 
படி பல்படியாகச் சொல்லுகிறதுக்குக் கருத்தென்னென்று ஆழ்வா 
ரைக்கேட்கவென்று சங்காபிப்ராயம் . ஸ்வரூபம் விசதமானாலவ 
னே உபாயமாக வேணுமோவென்ன; அருளிச்செய்கிறார் (உணர்ந்த 
வன்றித்யாதி ). 

வந்கேறியானது பரமாத்மாவுக்குமொவ்வாதோ வென்று சங்கை , 
" இறை " என்று- சங்காஸ செகம் . அதுக்கு உத்தரம் . ( சு. நபாது 
அநச்நந் என்று ). ஸமிதையிடாமாணி - சுப்பிலைமேலே சூழ்த்துக்கொ 
எளுகிறபூச்சி , பற்றுகைக்கு ஸௌலப்யமென்னென்ன ; அருளிச்செ 
ய்கிறார் . ( அவதாரம் ஸௌலப்யமென்று ) . அது இப்போதில்லையே 
யென்ன ; அருளிச்செய்கிறார் . ( பிறந்து முன்னேயித்யாதி ) . ( ருகூ ) 


முதற்றிருவந்தாதி சு 0 - பா .-- சரணாமறை . 


கக 


சரணா மறைபயந்த தாமரையானோடு 
மரணாய மன்னுயிர்கட் கெல்லாம் 

அரணாய 
பேராழிகொண்ட பிரானன்றி மற்றறியாது 
ஓராழி சூழ்ந்த வுலகு 


( • 0 ) 


ப - உ.சரண 


உபாயமாக , மறை - வேதத்தை , பயந்த 
உபதேசிக்கப்பட்ட , தாமரையானோடு - நாபீகமலத்திற் பிறந்த ப்ரஹ் 
மாவோடு கூட , மரணாய - மரண தர்மத்தையுடைய , மன் - நித்யரான , 
உயிர்கட்கெல்லாம் - ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் , அரணாய - ரக்ஷக 
மான , பேர் - பெரிய , ஆழிகொண்ட - சக்ரத்தையுடைய , 

பிரான 
ன்றி - உபகாரகனையல்லது , ஓர் அத்விதீயமான , - ஆழி ஸமுத்ரத் 
தால் , சூழ்ந்த - ஆவரிக்கப்பட்ட , உலகு - பூலோகத்திலுள்ளார் , 
மற்று - வேறொன்றை , அறியாது . அறியமாட்டார்கள் . ( • o ) 


வ்யா .-- அவ .-- அறுபதாம்பாட்டு - சரணித்யாதி ) கீழ் அவனை 
யே உபாயமென்றது ; பேறு இவர்களதேயானபின்பு இவ்வாத் 
மாக்கள் உபாயமானாலாகாதோ வென்னில் ; கீழ் போக்கறிவான் ; 
இப்போது தாங்கள் படுகிறது இன்னத்தாலே என்றறியார்கள் ; 
வரக்கடவதறியார்கள் . ஈஸ்வரன் இவை யெல்லாமறிந்து பரிஹரிக்க 
வல்ல ஜ்ஞாந சக்த்யாதிகளையுடையவன் . " பழகியான் தாளே " என்னு 
மாப்போலே . ஆகையாலே அவனே உபாயமாமித்தனை ; இத்தை 
லோக மறியாதென்கிறது. 


(சரணாவித்யாதி ) எல்லார்க்கும் ஹிதத்தைச் சொல்லக்கடவதான 
வேதத்தை யோதுவிக்கப்பட்ட ப்ரஹ்மாவோடு . " சரணாபறைபயந்த " 
என்றத்தை , " அரணாய " என்றத்தோடே கூட்டி ஈஸ்வரனுக்குவிசே 
ஷணமாக்கவுமாம் . (மாணாய மன்னுயிர்கட்கெல்லாம் ) கல்பாதியிலே 
யுண்டாய் கல்பாந்தத்திலில்லையாகிற ப்ரஹ்மாவோடே கூட " கஜா 
யதேரையதேவா - நஜாயதேம்ருய தேவா " ஜாயவரேயல - ஜாய 
ஸ்வ மருயஸ்வ என்று ஜநநமரண தர்மாக்களான வுயிர்களுக்கெல் 
லாம் . ( அரணாய ) ரக்ஷகமான . ( பேராழியித்யாதி ) கீழ்பெருமாள் 
ப்ரஸ்து தராகையாலே கடலைவெதுப்பித் தமக்கு வசமாக்கிக்கொ 

சக்கரவர்த்தித் திருமகனென்னவுமாம் . கையிலே திருவாழியை 
யுடையனாய் உபகாரகனான ஸர்வேஸ்வரனுடைய உபாயபாவத்தை 


ண்ட 


கஉ 


முதற்றிருவந்தாதி • 0 - பா.- சரணாமறை . 


யறிவர் . ( மற்றறியாதோராழிசூழ்ந்தஉலகு ) மற்றாயிருந்துள்ள கடல் 
சூழ்ந்த லோகமானது உபாயமாகவறியாது . 


(சாணாமறைபயந்த ) அபிமதஸித்திகளுக் கடைத்த உபாயபேத 
ங்களையுடைய வேதங்களை ஜகத்துக்கோதுவிக்கும் *ப்ரஹ்மவிதாம்வ 
ரனான ப்ரஹ்மா மந்த்ரக்ருத் என்பது .(மாணாய ) சாவது பிறப்பதாகிற 
சரீரதர்மம் . (மன்னுயிர்) 

ஆத்மதர்மம் 

மரணதர்மங்களுடைய . 
அஜ்ஞனாய் , அசக்தனாய் . அரணானவை - இவற்றை விநாசகன் அறியு 
மத்தனை . " உலோய நாஹிஜா நாதி - மூடோயம் நாபிஜாநாதி " 
வோஹழ - வேதாஹம் ". ஆப்பான் , ஜீயர்க்கு , “ ஜீயரே ! 
இவ்வுலகு எம்பெருமானை யல்லாதிருந்ததோ " என்ன ; " அதுக்குப் 
பொருளென் " என்ன ; “ உயர்ந்தோர் எம்பெருமானை யல்லதறியார் " 
என்ன ; இத்தை பட்டரைக் கேட்க , " அதுக்கொருகுற்றமுண்டு, 
" ஓராழி சூழ்ந்த " என்று விசேஷிக்கவொண்ணாது என்ன ; இதுக் 
குப்பொருளோவென்ன ; " ஜீயரே நான் சொல்லும் பொருளென் " 
என்ன ; " உலகறியாது " என்ன ; " அதுவேபொருள் என்றார் . இத் 
தைப்பிள்ளையும் ஜீயருக்குரைக்கத் திருக்கலி கன்றி தாஸர் மறந்த 
தை உணர்த்தினாரென்றருளிச் செய்தார் . 

( கூ 0 ) 


12 


அரு .-- அறுபதாம்பாட்டு.-- உபாயமானால் -உபாயயத்தம் பண் 
ணினால் . அறிவான் - தன்னுடைய உபாயபாவத்தைத்தானே யொழிய 
வேறொருவரு மறிவாரில்லையென்றபடி . ஈஸ்வரனை யுபாயமாகவறி 


யாது . 


நித்யமானவேதத்தை யுண்டாக்குகையாவதென்னென்ன ; அரு 
ளிச்செய்கிறார் ( மந்த்ரக்ருத்தித்யாதி ). மந்த்ரத்ரஷ்டாவை " மந்த்ரக் 
ருத் " என்னக்கடவது . இவற்றை - அரணான உபாயத்தை. விநாசகன் - 
ஜந்மாதிகளைப்போக்குகிற ஈஸ்வரன் . லோகமறியாது , ஈஸ்வரனபறியு 
மென்னு மதுக்கு ப்ரமாண மருளிச்செய்கிறார் . ( கோயம் - மூடோ 
யம் இத்யாதி ). " பிரானன்றி மற்றறியாது- உலகு என்று உலகான 
து ஈஸ்வரனை யொழிய வேறொரு உபாயத்தை யறியாதென்னும் சப் 
தம்தோற்றாநிற்க , சப்தத்தை நெருக்கி உபாய மீஸ்வரனறியு மொழி 
ய உலகறியாதென்னு மதுக்கு ஸம்வாதமாக வருளிச்செய்கிறார் ( ஆப் 
பானித்யாதி ) பொருளென் - பொருளேது " பொருளென் என்று வெ 
றுத்தாற்போலே சொல்ல , ஆனாலும் கேட்ட வுமக்குச் சொல்ல 


முதற்றிருவந்தாதி சுக - பா.- உலகும் . 


கங 


வேணுமே ; உபாயமீஸ்வரனறியுமத்தனை உலகறியாது " என்று பட் 
டர் ஜீயர்க்கருளிச்செய்தாரென்றபடி , 

( சு 0 ) 


ஸ்ருஷ்டி . 


உலகு முலகிறந்த வூழியும் , ஒண்கேழ் 
விலகு கருங்கடலும் வெற்பும் - உலகினில் 
செந்தீயும் மாருதமும் வானும் , திருமால் தன் 
புந்தியிலாய புணர்ப்பு . 

( சுக ) 
பு -உ.- உலகும் - லோகங்களும் , உலகு - லோகம் , இறந்த - 
அழிந்து கிடக்கிற , ஊழியும் - ப்ரளயகாலமும் , ஒண் - அழகிய ,கேழ் 
நிறத்தையுடைய , விலகு - ( அலை ) எறிகிற , கரும் - கறுத்த , கடலும் - 
ஸமுத்ரமும் , வெற்பும் - மலைகளும் , உலகினில் - ஜகத்திலிருக்கிற , 
செம் -சிவந்த , தீயும் - தேஜஸ்ஸும் , மாருதமும்- காற்றும் , வானும் - 
ஆகாசமும் , புந்தியில்( ஸ்ருஷ்டி விஷயமான ) ஸங்கல்ப ரூபஞ்ஞாநத் 
தில் , ஆய - ஒருப்பட்ட , திருமால் - ஸ்ரிய : பதியினுடைய , புணர்ப்பு - 

( சுக ) 
வ்யா , -- அவ.- அறுபத்தோராம்பாட்டு . - (உலகு ) ஹிதத்திலே 
யறியாததுக்குத் தந்தாமுடைய உத்பத்தியிலே வைத்து அறிவுணர் 
த்துகிறார் . 

( உலகும் ) லோகமடங்கத்தானே சேஷித்தகாலமும் . ( ஒண்கேழ் ) 
அழகிய நிறத்தையுடைத்தாய் அலை யெறியாநின்ற கடலும் , லோகத் 
துக்காதாரமான மலையும் . ( செந்தீயித்யாதி ) இவ்வோக்கமான கடலி 
லே லோகமலைந்து நோவுபடப்புக்க வாறே , ஐயோ! கோவுபடாநின்ற 
தே ! என்று அதுக்கு துக்கித்த பிராட்டிக்கு ப்ரியமாகத் தன் 
ஸங்கல்ப ஜ்ஞாநத்தாலே ஸ்ருஷ்டித்து 

( ஒண்ணித்யாதி ) தெளிந்து அழகியதாய்ச் சலிக்கின்ற கடலும் . 
( வெற்பும் ) பூமிக்கு ஆணியடித்தாற்போலே யிருக்கும் . (திருமா 
லித்யாதி ) தாய்க்கு ப்ரியமாக ப்பஜைகளை நோக்குமித்தனையிறே. 
இத்தலை யறிந்தோ ஸ்ருஷ்டித்தது ; விலக்காமையேயுள்ளது . ( சுக ) 

அரு.- அறுபத்தோராம்பாட்டு.- புந்தி - புத்தியாய் , அத்தால் 
ஸங்கல்பஜ்ஞாந மென்கிறது . புணர்ப்பு - ஸ்ருஷ்டி . இவை யறியா 
தகாலத்திலுமவனே ஸ்ருஷ்டிக்கையாலே இப்போது உபாயமறி 
வானுமவனென்றபடி , 

( சுக ) 


முதற்றிருவந்தாதி • உ - பா.- புணர்மருதின் . 


புணர்மருதினூடுபோய்ப் பூங்குருந்தம் சாய்த்து 
மணமருவ மால் விடையேழ் செற்று - கணம்வெருவ 
ஏழுலகம் தாயனவு மெண்டிசையும் போயினவும் 
சூழரவப் பொங்கணையான் தோள் . 

( சுஉ ) 


ப . உ.- புணர் - சேர்ந்திருக்கிற , மருதின் மருதமரத்தினு 
டைய , ஊடு - நடுவில் , போய் - சென்று , பூம் - புஷ்பித்த , குருந் 
தம் - குருக்கத்திமரத்தை , சாய்த்து - தள்ளி , மணம் - விவாஹம் , 
மருவ - தலைக்கட்டுகைக்காக , மால் - பெரிய , விடை - எருதுகள் , 
ஏழ் - ஏழைபும் , செற்று - கொன்று , கணம் - கூட்டம் , வெருவ 
நடுங்கும்படி , ஏழுலகும் - ஸப்தலோகங்களையும் , தாயினவும் 
அளந்தனவும் , எண்டிசையும் - எட்டு திக்குக்களிலும் , போயின 
வும் - சென்றனவும் , சூழ் - பரந்த , அரவம் - திருவநந்தாழ்வானா 
கிற , பொங்கு - கிளர்ந்த , அணையான் - படுக்கையுடையவனுடைய , 
தோள் - புஜங்கள் கிடீர் . 

( க உ ) 
வ்யா .-- அவ.- அறுபத்திரண்டாம்பாட்டு - (புணர் ) உத்பக்க 
மான பின் இவரதோ தம்கார்யத்துக்குக் கடவராயிருக்கிறதென்கி 


னிடை 


( புணரித்யாதி ) ஒன்றென்னலாம்படி நிர்விவரமாயிருந்த மருதி 

டபோய் . ( பூங்குருந்தம் சாய்த்து ) தர்சநீயமான குருந்தத்தைச் 
சாய்த்தும் .( மணமித்யாதி ) நப்பின்னைப்பிராட்டியுடைய பாணிக்ரஹ 
ண மங்களமானது தலைக்கட்டும்படிக்கீடாகப்பெரிய எருதுகளேழை 
யும் செற்று . ( கணமித்யாதி ) " லெெெஜராணாழி- ஸங்கைஸ்ஸு 
ராணம் என்கிறபடியே அநுகூலரோடு ப்ரதிகூலரோடு வாசியற 
இது வென்னாகப் புகுகிறதோ " என்று வெருவும்படிக் கீடாக எழுல 
கையு மநாயாஸே கடந்தனவும் , எட்டுதிக்குக்களிலும் போய் 
வ்யாபித்தனவும் . ( சூழித்யாதி ) பரந்து , மேன்மை குளிர்த்தி ந 

நாற்றங் 
களையுடைத்தாயிருந்துள்ள திருவநந்தாழ்வானைப் படுக்கையாகவு 
டையவன் . 


. 


களை பிடுங்கும்படி . ( பூங்குருந்தம் ) பூவைக்காட்டி அங்யபரதை 
பண்ணி வஞ்சிக்கப்பார்க்கை . (மணமித்யாதி ) தனக்கு வந்த கர்மத் 
தைத் தீர்த்தபடி . ( ஏழுலகித்யாதி ) பிராட்டிக்குச்செய்யும் செயலை 


முதற்றிருவந்தாதி - பா . - தோளவனை , 


கரு 


இந்த்ரனுக்குச்செய்கை . ( எண்டிசையும் போயினவும் ) திக்குக்களை 
வெளியடைக்கை . ( சூழரவித்யாதி ) இப்படிப்படுக்கையில் கண்வளரப் 
பெறாதே அலமந்து திரிவதே . " வாணாவாதவதுவழ வாயா 
யா ஜாரி தயோ - பாண்டரஸ்யாத பத்ரஸ்யச் சாயாயாம் ஜரிதம் 
மயா " ஸிம்ஹாஸநத்திலிருக்க அவஸரம் பெற்றிலன் ; இக்காலத்தி 
லேயிறே நிழலிலே முத்துக்குடையிடுவது . 

( உ ) 


அரு.- அறுபத்திரண்டாம்பாட்டு.- இவரதோ இவருடைய 
யத்நமோ - பொங்கணை - கிளர்ந்தவணை . 


மேலுக்கவதாரிகை யருளிச்செய்கிறார் ( களை பிடுங்கும்படி 
யென்று ) தோளே இவையெல்லாம் செய்ததென்றபடி . படுக்கை விட் 
டு ரக்ஷணார்த்தமாகத்திரிந்த விடமுண்டோ வென்ன ; அருளிச்செய் 
கிறார் ( வாணாழாதவதுவழ -பாண்டாஸ்யா தபத்ரஸ்ய இத்யாதி ) 
இக்காலத்திலே-வ்ருத்தனானவிக்காலத்திலே ராஜ சிந்நார்த்தமாகஸிம் 
ஹாஸநத்திலே யிருக்கிற போது நிழலிலே குடையிடுவது . இதுக்கு 
முன்பெல்லாம் ரக்ஷணார்த்தமாக வெய்யிலிலே குடையிட்டுத் திரி 
ந்தேனென்றபடி . 

( + உ ) 


தோளவனை யல்லால் தொழா , என்செவியிரண்டும் 
கேளவனதின் மொழியே கேட்டிருக்கும் - நா நாளும் 
கோணாகணையான் குரைகழலே கூறுவதே 
நாணாமை நள்ளேன் நயம் . 

( கங ) 


ப - உ.- தோள் - கையானது , அவனை யல்லால் - அந்த ஸர்வே 
ஸ்வரனை யல்லது , தொழா - ஆச்ரயிக்கிறதில்லை ; 

என் - என்னு 
டைய , 

செவியிரண்டும் - இரண்டுகாதுகளும் , கேள் - பந்துவான , 
அவனது 

அவனுடைய , இன் - மதுரமான , மொழி - பேச்சை , 
கேட்டு ஸ்ரவணம்பண்ணி , இருக்கும் - ( தரித்து ) இருக்கும் ; நா 
நாக்கு , நாளும் - எப்போதும் , கோள் - பலத்தையுடைய , நாகம் 
ஸர்ப்பத்தை. அணையான் - படுக்கையாகவுடைய வனுடைய , குரை - 
( ஆபரணத்தின் ) த்வநியையுடைய , கழலே - திருவடிகளையே , கூறு 
வது - சொல்லாநிற்கும் ; நாணாமை - லஜ்ஜையில்லாமல் , ( விஷயத் 
தை ) நள்ளேன் - நெருங்கேன் , நயம் - என்னுடையப்ராண்யம் . (சுகூ ) 


கூசு 


முதற் றிருவந்தாதி சுச - பா . - நயவேன் . 


வ்யா.- அவ.- அறுபத்து மூன்றாம்பாட்டு . - ( தோள் ) இப்படி 
அவன் ஸுலபனென் ற நுஸந்தித்த பின்பு என்னுடையஇந்திரியங்க 
ளவனையல்ல தறிகிறதில்லை . 

(தோளித்யாதி ) நான் வேறே யொன்றைத் தொழச்சொன்னா 
லும் என் தோளானது அவனை யல்லது தொழுகிறதில்லை . ( என்செவி 
யித்யாதி ) என் செவிகள் , உறவானவனுடைய இனிய மொழியைக் 
கேட்டிராநின்றது . ( நாநாளும் ) என்னுடைய நாக்கானது எப்போ 
தும் . ( கோள் நாகணையித்யாதி ) கோள் என்று ஒளிக்கும் , மிடுக் 
குக்கும் பேர். "வசுரஷவிஜா நவெெலகயா? நி - ப்ரக்ருஷ்டவி 
ஜ்ஞாநபலைகதாமநி என்னும்படியே , அருந்தசாயியான ஸர்வேய்வ 
ரனை யே கூறுமத்தனை . ( நயம்காணாமைகள் ளேன் ) ஆசைப்படப்படு 
வதான சப்தாதிகளை லஜ்ஜியாதேகிட்டேன் ; ஹாஸ்யமான விஷய 
மென்றுமாம் . அவன் ரக்ஷகனாகவுமாம் , தவிரவுமாம் . 


( தோளவனை ) அவன் தான் தனக்குப் பகையென்னலாம்படி 
யிருந்தாலு மென் செவிதானும் கேட்பது . ஆசைப்படும் விஷயங் 
கள் . (நாணாமை நள்ளேன் ) ஆண்பிள்ளைச் சொற்றாழ்வியை யாசைப் 
பட்டவனைப்போலே உணர்ந்தவனுக்கு லஜ்ஜிக்கவேணும் . ( கோள் ) 
பிராட்டிக்கும் தனக்கும் கிடக்கைக் குண்டாகை. 

( கா ) 


அரு.- அறுபத்து மூன்றாம்பாட்டு . --கேள் - உறவு , சப்தாதி 
கள் - ஆசைக்கும் ஹாஸ்யத்துக்கும் விஷயம் நயம் விரும்புகை. 


மேலுக்கவதாரிகை யருளிச்செய்கிறார் ( அவன்றானித்யாதி ) " நய 
ம் " என்றத்தை யருளிச்செய்கிறார் ( ஆசைப்படுமித்யாதி ) விஷயங்க 
ளைக்கண்டால் நாணவேண்டுவா னென்னென்ன; அருளிச்செய்கிறார் 
( ஆண்பிள்ளையித்யாதி ) ஆண் பிள்ளைச் சொற்றாழ்வி - பெண்வடிவு 

கொ 
ண்ட புருஷன் - கோள் - மிடுக்கும் , பரப்பும் . கிடக்கைக்குண்டா 
கை - இருவரும் கிடக்கைக்கிடம்போருகை , 

( சுங ) 


நயவேன் பிறர்பொருளை நள்ளேன் கீழாரோடு 
உயவேனுயர்ந்தவரோடல்லால் - வியவேன் 
திருமாலை யல்லது தெய்யமென் றேத்தேன் 
வருமாறென் நம்மேல் வினை , 


( கூச ) 


முதற்றிருவந்தாதி சுசு - பா.- நயவேன் . 
ப.உ.- பிறர் - விஜாதீயனான ஸர்வேஸ்வரனுடைய , பொருளை - 
தநமான ஆத்மாவை , 

நயவேன் - விரும்பேன் ; கீழாரோடு - தாழ் 
ந்த ஸம்ஸாரிகளோடு , நள்ளேன் - சேரமாட்டேன் ; உயர்ந்தவரோ 
டல்லால் - ஸ்ரேஷ்டர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு தப்ப , உய 
வேன் - ஸஹவாஸம் பண்ண மாட்டேன் ; திருமாலையல்லது - பரி 
ய : பதியை யல்லது வேறு சிலரை , தெய்வமென்று ( ஆஸ்ரயணீய ) தே 
வதையென்று , ஏத்தேன் - துதிக்கமாட்டேன் ; வியவேன் - ஆச்சர் 
யப்படமாட்டேன் ; நம்மேல் - நம்முடைய மேலே , வினை - பாபம் , வரு 
மாறு - வரும்ப்ரகாரம் , என் - எங்ஙனே . 

( கச ) 
வயா. - அவ.- அறுபத்து நாலாம்பாட்டு . - ( நயவேன் ) ப்ராப் 
தத்தைச் செய்து அப்ராப்தத்தைச் செய்யேனென்றிருக்கிற வென்பக் 
கல் பாபத்துக்கு வரப்போமோவென்கிறார் . 

( சயவேன் பிறர் பொருளை ) பிறர்பொருளை ஆசைப்படேன் . த்ரவ் 
யத்துக்கு உத்கர்ஷமாவது - த்ரவ்யந் தன்னுடைய நன்மையாலும் 
உடையவனுடைய நன்மையாலும் , த்ரவ்யம்பரிணாமியான அசித்தன் 
றிக்கே ஆத்மத்ரவ்யமாயிருந்தது . யவாதாாழ - யஸ்யாத் 
மாசரீரம் " " வதி.விபவ -பதிம் வில்வஸ்ய " என்று ஓதப்படுகிறவன் 
உடையவன் . உத்க்ருஷ்டமான வாத்மாவை 

என் 
றிரேன் . ( நள்ளேன் கீழாரோடு ) ஆத்மாவை என்னது " என்றிருக் 
குமவர்களாயிற்றுக் கீழாராகிறார் ; அவர்களோடு கிட்டேன் ; தங்கள் 
படி யாக்கிக்கொள்வரென்று . ( உயவேனுயர்ந்தவரோடல்லால் ) உத்த 
மரென்னுமவர்களோடல்லது உசாவேன் . ( வியவேன் திருமாலை 
யல்லது) பரிய பதியைக்கண்டல்லது விஸ்மயப்படேன் . ( தெய்வ 
மென்றேத்தேன் ) அவனையல்லது வேறு சிலரைத் தெய்வமென்று 
ஸ்துதியேன் : ( வியவேன் திருமாலை ) பரியபேதியினுடைய வைய்வர் 
யத்தை யர்த்தவாதமென்றிரேன் . ( வருமாறென் என்மேல்வினை ) 
" சுவது -- வோகவும் - அவர்யமநு போக்தவ்யம் ” என்கிறவசந்த் 
தைக்கொண்டு என்பக்கலிலே வரப்போமோ பாபத்துக்கென்கிறார் . 

( நயவேன் ) வாக்யார்த்தம் க்ருத க்ருத்யனென் கிறார் . எம்பெரு 
மான் விரும்புமாத்மாவை யபஹரியேன் . ராவணன் செயலைச்செ 
ய்யேன் . கீழார் - அவனுக்குக் கூட்டுப்படும் மாரீசப்ரப்ருதிகள் . உய 
எந்தவர் விஸ்வாமித்ராதிகள் . ஹோதா நவ - மஹாத்மாகஸ்து 


" என்னது 


கூஅ 


முதற்றிருவந்தாதி சுரு -- பா.- வினையால் . 


பெரியோர். (வியவேன் ) " தரணீசுர தவிரிவா நிறுவி 
தயம் - தருணீக்ருத விரிஞ்சாதி நிரங்குசவிபூதய : ப்ரஹ்மா திக 
ளைக்கண்டால் அடுப்படைக்கல்லாக நினைத்திருக்குமத்தனை . (திரு 
மாலையல்லது வியவேன் தெய்வமென்றேத்தேன் - வருமாறென் 
னென்மேல் வினை ) " சவாலோ 
வாகவு ) : அவல்யம நுபோக்தவ் 
யம் " என்கிறவை என்னை நலிய வோ . 

( சுச ) 


அரு.- அறுபத்து நாலாம்பாட்டு .-- உயவுகை- உசாவுகை. " பொ 
ருள் " என்றது உதாரத்துக்குபலக்ஷணமாக்கி யருளிச்செய்கிறார் ( ரா 
வணனித்யாதி ) உயர்ந்தவர்-மஹாத்மாக்களாய்ப் பெரியோரா யிருக் 
கிற விஸ்வாமித்ராதிகள் . 

( சுச ) 


வினையா லடர்ப்படார் வெந்நரகில் சேரார் 
தினையேனும் தீக்கதிக்கண் செல்லார் - நினைதற் 
கரியானைச் சேயானை யாயிரம்பேர் , செங்கண் 
கரியானைக் கைதொழுதக் கால் 


(கரு ) 


ப -உ.- நினை தற்கு - த்யாநிக்க , அரியானை - துர்லபனாய் , சே 
யானை - தூரத்திலிருக்கிறவனாய் , ஆயிரம்பேர் - ஸஹஸ்ரநாமங்களை 
யுடையனாய் , செம் - சிவந்த , கண் - நேத்ரத்தையுடையனாய் , கரி 
யானை - கறுத்த திருமேனியையுடையனானவனை , 

கைதொழுதக் 
கால் - கையினால் நமஸ்கரித்தால் , வினையால் - கர்மங்களால் , அடர்ப் 
படார் - நெருக்குப்படமாட்டார்கள் ; வெம் - க்ரூரமான , நரகில் - 
நரகத்தில் , சேரார் - செல்லமாட்டார்கள் ; தினையேனும் - கொஞ்ச 
மும் , தீ - துஷ்டமான , கதிக்கண் - வழியில் , செல்லார் - போகமாட் 
டார்கள் . 

( சுரு ) 
வ்யா .-- அறுபத்தைந்தாம்பாட்டு.- (வினையித்யாதி ) பாபத்தா 
லடர்க்கப்படார் . ( வெந்நரகில் சேரார் ) பாபபலமான நரகிலும் சே 
ரார் . ( தினையித்யாதி ) தர்மபுத்ரன் நரகதர் நம் பண்ணின வோபாதி 
யுங்கூடாது இவர்களுக்கு . ( நினைதற்கரியானை ) ஸ்வ யத்நத்தாலே 
அறியப்போகாதவனை . ( சேயானை ) அதுக்கடி தூரஸ்தனாகை , ( ஆயிர 
மித்யாதி ) தான் கொடுத்த வறிவையுடையவர்களுக் கேத்துகைக்கு 
ஆயிரந்திருநாமத்தையும் கண் டநுபவிக்கைக்கு பரமஹரமான 
வடிவையுமுடையவனை , ( கைதொழுதக்கால் ) அஞ்சலிபண்ணினால். 


முதற்றிருவந்தாதி சுசு - பா.- காலையெழுந்து . 


கூக 


( வினையாலடர்ப்படார்) என்னைப்போலே விதேயகரணமின்றி 
யே பாவநமென்றால்ரயித்தார்க்குப் பாபம்போம் . ( வினை ) இங்கநு 
பவிக்கும் பாபபலமநுபவியார் . ( வெந்நரகு போய் அநுபவிக் 
கும் பாபபலம் . ( தினை ) அஸத்யாபாவத்தாலே . ( நினை தற்கரியானை ) 
ஸ்வயத்தத்தாலே நினைப்பார்க்கரியானை . ( சேயானை ) இவன் குற்ற 
மன்று , வஸ்துஸ்வபாவம் . ( ஆயிரமித்யாதி ) தானே காட்டுவார்க்கு 
இழிந்தவிடமெல்லாம் துறையாகை . ( கைதொழுதக்கால் பாலைக் 
குடிக்க நோய்போம் . வகுத்தது செய்யவமையம் , 

( சுரு ) 


தோள 


அரு .-- அறுபத்தைந்தாம்பாட்டு - மேலுக்கவ தாரிகை யருளி 
ச்செய்கிறார் ( என்னைப்போலே யித்யாதி ) விதேயகரணம் 
வனை யல்லால் தொழா " என்கிறபடியே ப்ராப்யமாகப்பற்றுகை. 
செங்கட்கரியான் " என்றத்தைப்பற்ற வருளிச்செய்கிறார் ( பாலைக் 
குடிக்கநோய்போமென்று ). " கைதொழுதக்கால் " என்றத்தைப்பற்ற 
வருளிச்செய்கிறார் (வகுத்ததித்யாதி ). 


காலை யெழுந்து லகம் கற்பனவும் கற்றுணர்ந்த 
மேலைத் தலைமறையோர் வேட்பனவும் - வேலைக்கண் 
ஓராழி யானடியே யோதுவது மோர்ப்பனவும் 
பேராழி கொண்டான் பெயர் . 

சுகா 
ப -உ.- காலை - பால்யாவஸ்தையில் , எழுந்து - கிளர்ந்து , உல 
கம் - லோகத்தார் , கற்பனவும் - அப்யஸிக்கு மவை யெல்லாம் , கற் 
று - அப்யஸித்து , உணர்ந்த - அறிந்தவர்களாய் , மேலை - உயர்த்தி 
யையுடைய , தலை - ச்ரேஷ்டர்களான , மறையோர் - வைதிகர்கள் , 
வேட்பனவும் - ஆசைப்படுவனவும் , வேலை 

கரையோடு கூடின, 
கண் 

விசாலமான , ஓர் . ஒப்பற்ற , ஆழியான் - ஸமுத்ரதில் பள்ளி 
கொண்டவனுடைய , அடியே - பாதங்களையே , ஓதுவதும் - சொல்லு 
வதும், ஓர்ப்பனவும் - மாநம் பண்ணுவதும் , பேர் - பெரிய , ஆழி - 
சக்ரத்தை , கொண்டான் - உடையவனுடைய , பெயர் - திருநாமங் 
கள் . 

( சுசு ) 
வ்யா .-- அறுபத்தாறாம்பாட்டு - ( காலையெழுந்து ) ஸத்வோத் 
தரமானகாலத்திலே எழுந்திருந்து , ( உலகம் ) மோக்ஷேச்சையுடை 
யவர்கள் கற்பனவும் . ( கற்றுணர்ந்தவித்யாதி ) அறிவுதலைக்கட்டின 


க 00 


முதற்றிருவந்தாதி சுஎ -- பா.- பெயரும் , 


வர்கள் பாவநாப்ரகர்ஷத்தாலே ஸாக்ஷாத்கரிப்பனவும் . (வேலையித் 
யாதி ) இவற்றினுடைய ரக்ஷணத்துக்காகத் திருப்பாற்கடலிலே கை 
யுந்திருவாழியுமாய்க் கிடக்கிற ஸர்வேஸ்வரனுடைய திருவடிகளையே 
( பேராழிகொண்டான் பெயரே ஓதுவதும்ஓர்ப்பனவும் ) ஸர்வேஸ்வர 
னுடைய திருநாமங்களே யிவர்களுடைய ஸ்ரவணத்துக்குமாநந் 
தத்துக்கும் விஷயமாவது . 


46 


( காலை ) ஸத்வோத்தரமான காலம் . ( வேலைக்கணோராழியானடியே ) 
கரையையுடைத்தாய் ஒப்பில்லாதகடல் . ( பேராழிகொண்டான் )இவர் 
களைாக்ஷிக்கைக் குருவின பத்திரமுந் தானுமாயிருக்கை. கைகழ 
லாநேமியான் . " 

( சுசு ) 
அரு.- அறுபத்தாறாம்பாட்டு.-- மேலைத்தலைமறையோர் - உத் 
தரபாகத்தில் உபநிஷத்தாத்பர்யங் கைப்பட்ட ஜ்ஞாநாதிகர். ( வேலை 
க்கண் ) வேலை -ஸமுத்ரமாதல் , கரையாதல் . கண் -இடம் . ஆழி - ஆயு 
தமாதல் , ஸமுத்ரமாதல் . ( பேராழி ) முந்தினது நிரூபகம் ; இரண்டா 
வது ஆயுதம் . பத்திரம் - ஆயுதம். 

( சுசு ) 
பெயரும் கருங்கடலே நோக்குமாறு , ஒண்பூ 
உயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் 
தருமனையே நோக்குமொண் தாமரையாள் கேள்வன் 
ஒருவனையே நோக்கு முணர்வு . 

( சஎ ) 
ப - உ . - ஆறு - நதியானது , பெயரும் - சலிக்கிற , கரும் - விசா 
லமான , கடலே - ஸமுத்ரத்தையே , நோக்கும் - பார்க்கும் ; ஒண் 
அழகிய , பூ - தாமரைப்பூவானது , உயரும் - உயரத்தில் வரும் , கதிர 
வனே - ஸுர்யனையே , நோக்கும் - விரும்பும் ; உயிரும் - ப்ராணிக 
ளும் , ( முடிவில் ) தருமனையே - யமனை யே , நோக்கும் - பார்ப்பர்கள் ; 
( அப்படியே ) உணர்வு - ஜ்ஞாநமானது , ஒண் - அழகிய , தாமரை 
யாள் - தாமரைப்பூவில் வாஸம்பண்ணுகிற லக்ஷ்மிக்கு , கேள்வன் 
வல்லபனான , ஒருவனையே - ஒருத்தனையுமே , நோக்கும் - விரும் 
பும் . 

( சுஎ ) 
வ்யா.- அவ . - அறுபத்தேழாம்பாட்டு . - ( பெயரும் ) மோக்ஷே 
ச்சையுடையவர்களுக்கு மறிவு தலை நின்றவர்களுக்கும் , அவனு 
டைய திருவடிகளை யேத்துவது , அவனுடைய திருநாமங்களையே 


முதற்றிருவந்தாதி சுஅ - பா.- உணர்வார் . 


காக 


ஏத்துவது என்று சொல்லிற்று , ஜ்ஞாநத்துக்கு அவனேவிஷயமாகை 
யாலே யென்கிறது . 


( பெயருமித்யாதி ) ஆறானது , பூர்ணமாய்ச் சலியாநின்றகடலையே 
நோக்கா நின்றது. ஆறுகடலை நிறைக்கைக்கன்று புகுகிறது ; புக்கல் 
லது தான் தரிக்கமாட்டாமை . தாமரைப்பூவானது , தூரஸ்தனாகிலும் 
ஆதித்யனுக் கலருமத்தனை , அக்கவாதிகளுக்கலராது . (உயிரும் 
தருமனையே நோக்கும் யமனைக்கிட்டியல்லது வேறோரிடத்தில் புக 
வொண்ணாது . ( ஒண்தாமரையித்யாதி ) ஜ்ஞாமோகில் விரிய பதியை 
யறியுமத்தனை ; மற்றொன்றையறியாது . தக ஜா நஜோ நதோது 
-தர -தத்ஜ்ஞாந மஜ்ஞாநமதோந்யதுக்தம் ” விஜா நாயி நெ 
வாணம்- வித்யாந்யாசில்பதைபுணம் " என்னும்படியே . ( சஎ ) 
உணர்வாராருன்பெருமை யூழிதோ றூழி 
உணர்வாரா ருன்னுருவந் தன்னை - உணர்வாரார் ( தப் 
விண்ணகத்தாய்மண்ணகத்தாய் வேங்கடத்தாய் , நால்வே 
பண்ணகத்தாய் நீ கிடந்த பால் 

( சுஅ ) 
ப.உ.- விண் -பரமபதத்தை , அகத்தாய் - ஸ்தாநமாகவுடையவ 
னே ! மண் - பூமியடங்கின லீலாவிபூதியை , அகத்தாய் - ஸ்தாநமாகவு 
டையவனே ! வேங்கடத்தாய் - திருமலையிலெழுந்தருளியிருக்கிறவ 
னே ! பண் - ஸ்வரப்ரதாகமான, நால்வேதம்- நான்கு வேதங்களை , அகத் 
தாய் - இடமாகவுடையவனே ! ( அவைகளால் ப்ரதிபாதிக்கப்பட்ட 
வனே ) உன் - உன்னுடைய , பெருமை - மேன்மையை , ஊழிதோ 
நூழி - காலமெல்லாம் கூடினாலும் , உணர்வார் - அறியவல்லர் , ஆர் - 
எவர் ; உன் - உன்னுடைய , உருவந்தன்னை - ஸ்வரூபத்தை , உணர் 
வாரார் - அறியவல்லாரெவர் ; நீ கிடந்த - நீ பள்ளிகொண்ட , பால் - 
ஷீரஸமுத்ரத்தை , உணர்வாரார் - அறியவல்லாரெவர் . 

( சுஅ ) 
வ்யா.- அவ.- அறுபத்தெட்டாம்பாட்டு . - (உணர்வாரார் )கீழ் 
அஜ்ஞாநத்துக்கு விஷயமவனென்றது ; உணரவரிதென்கிறது இப் 
பாட்டில் . 

(உணர்வாராருன்பெருமை ) " ஜுஷய ஜாவாது நாழ 
ஜுஷ்டம் யதாபச்யத்யய மீசம் " என்கிறபடியே , குணங்களோடே 
கூடியிருக்கிற வுன்னை யுணர்வாராரென்கிறது . ( ஊழியித்யாதி ) 


கஉ 


முதற்றிருவந்தாதி சு அ - பா . - உணர்வார் . 


காலத்தையெல்லா மொருபோகியாக்கி உன்னுடைய ஸ்வரூபரூப 
குணங்களை யுணரப்புக்கால் உணரவரிதென்கிறது . (விண்ணகத்தா 
மண்ணகத்தாய் ) ஸ்ரீவை குண்டத்திலே யிருந்த நீ அவதாரரூபேணபூமி 
யிலேவந்தவதரித்து அத்தாலே 

அத்தாலே ஸௌலப்யத்தையுடையவனே ! 
கடல்கிட்டிற்றென்னா பரிச்சேதிக்கப் போகாதிறே . ( வேங்கடத்தாய் ) 
ஸம்ஸாரிகளுடைய ஸகல துரிதங்களும் போம்படி திருமலையிலே 
வந்து நிற்கிறவனே ! ( நால்வேதப்பண்ணகத்தாய் ) ஸ்வரத்துக்குள் 
ளீடாய்நின்று ப்ரதிபாதிக்கிற வேதங்களுக்கு ப்ரவர்த்தகனானவனே ! 
நீ கிடந்தபால் உணர்வாரார் . 


உன்னை 


(உணர்வாராரித்யாதி ) உன்னாலுமறியவொண்ணாது 
ஸ்வர்யம் . (ஊழிதோ றூழியித்யாதி ) காலமெல்லாங்கூடினாலும் ஸௌ 
லப்ய மறியவொண்ணாது . விண்ணகம் - அவதாரம் , இவையென்கை . 
விண்ணகத்தானாய் , பாற்கடலானாய் , மண்ணகத்தானாய் , வேங்கடத்தா 
னாய் நின்முன். (நால்வேதப்பண்ணகம் ) ஐஸ்வர்யம் ப்ரதிபாதிக்கிறது 
கண்ணுக்கு விஷயமிறே . மற்றையது இங்குச்சொல்லிற்று அநுவா 
தம் காண்கையாலே . ( கவயோ நிழ - தஸ்யயோகம் அவனுடைய 
பிறப்பு . * உயர்வற உயர்நலமுடையவன் பிறப்பிறே யீரா:-தீரா : 
பீதாமே வா : - தீமதாமக்ரேஸரா8. * மயர்வறமதிநலம் பெற் 
மார் . வரிஜா நஜி - பரிஜாநந்தி . க்ஷணந்தோறும் எத்திறமென்பர் . 


அரு.-- அறுபத்தெட்டாம்பாட்டு.- நீ கிடந்தபால் - பாலிலே 
நீகிடந்தது . ஏவமாதியெல்லா முணர்வாரா ரென்றபடி 


உரு " என்று கண்ணுக்கு விஷயமாய் ஸௌலப்யம் . கீழ்ச் 
சொன்ன பாத்வ ஸௌலப்யங்களுக்கெல்லையேதென்ன ; அருளிச் 
செய்கிறார் ( விண்ணகம் அவதாரமென்று ) பரத்வ ஸௌலப்யங்களு 
க்கு ஜ்ஞாபகமேதென்ன ; அருளிச்செய்கிறார் ( மற்றையதிங்கித் 
யாதி ) இவையெல்லார்க்குந் தோற்றவில்லையே யென்ன ; ஜ்ஞாநா 
திகர்க்குத் தோற்றுமென்கிறார் ( காண்கையாலென்று ) அப்படி கண் 
டார்களோ வென்ன ; அருளிச்செய்கிறார் ( தவ யோ நிழ -தஸ்யயோ 
நிம் இத்யாதி ) தஸ்ய என்று பரத்வம் " யோநிம் ” என்று ஸௌ 
லப்யம் . 

( சுஅ ) 


40 


முதற்றிருவந்தாதி சுகூ - பா.- பாலன் 
பாலன் றன துருவா யேழுலகுண்டு, ஆலிலையின் 
மேலன்று நீவளர்ந்தது மெய்யென்பர் ஆலன்று 
வேலை நீ ருள்ளதோ விண்ண தோ மண்ண தோ 
சோலைசூழ் குன்றெடுத்தாய் சொல்லு . 

( சக ) 


ப - உ.- பாலன்றனது - பாலமாறாத முக்த சிசுவினுடைய , உரு 
வாய் - திருமேனியையுடையனாய் , ஏழுலகு - ஸப்தலோகங்களையும் , 
உண்டு - அமுது செய்து , ஆலிலையின் மேல் - வடத்தின் தளிரில் , 
அன்று - அக்காலத்தில் , நீ - தேவரீர் , வளர்ந்தது - கண் வளர்ந்த 
தை , மெய்யென்பர் - ( வைதிகர்கள் ) யதார்த்தமென்பர்கள் ; அன்று - 
அக்காலத்தில் , ஆல் - வடமானது , வேலை நீர் - ஸமுத்ரஜலத்தில் , 
உள்ளதோ - இருந்ததோ ? விண்ணதோ - ஆகாசத்திலிருந்ததோ? 
மண்ணதோ - பூமியிலிருந்ததோ ? சோலை - தோப்புகளால் , சூழ் 
சுற்றப்பட்ட , குன்று - கோவர்த்தக பர்வதத்தை , எடுத்தாய் - தூக் 
கினவனே ! சொல்லு - உரை . 


சுகூ 


வ்யா .-- அவ.- அறுபத்தொன்பதாம்பாட்டு.- (பாலன் ) எல்லா 
மொழிய ஓரோவொன்றை யறியப்போமே வென்கிறது . 


( பாலனித்யாதி ) ரக்ஷகாபேக்ஷமான வடிவையுடையையாய் . 
( ஏழுலகுண்டு ) ஸ்வவ்யதிரிக்த ஸகலபதார்த்தத்தையும் ரக்ஷித்து . 
( ஆலிலையின் மேல் ) ஸர்வர்க்கு மாதாரமான ஸர்வரக்ஷகனுக்குக் 
கண்வளரப்போகாத வாலிலையின் மேலே . ( அன்றித்யாதி ) அன்று வள 
பந்தத்தை ஆப்ததமரானவர்கள் மெய்யென்பர்கள் . வேதமர்யாதை 
யில்லையாகில் சூன்யமாதல் , உண்டாகில் ஸத்யமாதலே யுள்ளது . 
(சோலையித்யாதி ). ஏழுவயஸ்ஸிலே மலையைக் கீழ் மேலாக வெடுத்த நீ 
அவற்றைச் சொல்லவேணும் . ( அன்று ) திக்கெல்லாமழிந்தவன்று . 
( வேலையித்யாதி ) நீ கண் வளர்ந்த பாற்கடலுள்ளதோ , நிராலம்பா 
மானவாகாசத்ததோ ,கரைந்து போனபூமியிலதோ, சொல்லவேணும் . 
பின்பு மலையெடுத்த வாச்சர்யமிதுக்கு ஸத்ருசமோ . இத்தால் அவ 
ன்றன்படியை யவன்றானே சொல்லுகையு மரிதென்றபடி . 


( பாலன்றன துருவாய் ) பாலனுடைய ரூபத்தையுடையையாய் . 
அப்ராக்ருதமாய் மஹத்தரமான திருமேனியைச் சிறுக்கி ஸஜாதீ 
யமாக்குகை மெய்யென்பர் ருஷிகள் . " எத்திறம் " என்ன " பொய் 


காச 


முதற்றிருவந்தாதி எ 0 - பா.- சொல்லுந்தனையும் . 


என்ன வொண்ணாது . ( மெய் ) நீயே ஸர்வத்துக்கும் தாரகனானமையும் 
மெய் . இருந்தபடியென் . ( சோலையித்யாதி ) ஏழுபிராயத்திலே பெரிய 
மலையையெடுத்த வாச்சர்யமுஞ் சொல்ல வேணும் . இது ஆழ்வார்வந் 
தால் கேட்கவிருந்தோமோ வென்றானே எம்பெருமான் , இது அத் 
யந்தம் விஸ்மயமென் கிறார் . 

( சு கூ ) 
அரு.- அறுபத்தொன்பதாம்பாட்டு.- இவர்கள் " மெய் " என் 
கிறது , என்கொண்டென்ன ; அருளிச்செய்கிறார் ( வேதமர்யாதை 
யித்யாதி ) . வளர்ந்த - கண்வளர்ந்ததை . 

இவர் சொல் என்கைக்கு அவன்றா னிவர்வார்த்தை கேட்க 
ஆசைப்பட்டிருக்குமோவென்ன ; அருளிச்செய்கிறார் ( இது ஆழ் 
வாரித்யாதி ). கேட்கவிருந்தான் போலே யென்று வ்யாக்யாதா . ( சுகூ ) 
சொல்லுந் தனையும் தொழுமின் , விழுமுடம்பு 
செல்லுந் தனையும் திருமாலை - நல்லிதழ் 
தாமத்தால் வேள்வியால் தந்திரத்தால் மந்திரத்தால் 
நாமத்தா லேத்துதிரேல் நன்று . 

( எ 0 ) 
ப - உ .-- திரு 

- திருமாலை - பிராட்டியோடு கூடின ஸர்வேஸ்வரனை , 
விழும் - நசிக்கத்தக்க , உடம்பு - சரீரமானது , செல்லுந்தனையும் 
விழுமளவும் , நல் - அழகிய , இதழ் - தளங்களையுடைய , 

தாமத் 
மாலையாலும் , வேள்வியால் - யாகத்தாலும் , தந்திரத்தால் 
மந்த்ரமில்லாத க்ரியைகளாலும் , மந்திரத்தால் - க்ரியையில்லாத மங் 
த்ரத்தினாலும் , தொழுமின் - ஆம்ரயியுங்கோள் . சொல்லுந் தனையும் - 
வாகிந்தரியம் நடக்குமளவும் , நாமத்தால் - திருநாமங்களாலே , ஏத் 
துதிரேல் - புகழ்வீர்கோளாகில் , நன்று - நல்லது . 

( எ 0 ) 
வ்யா.- அவ . - எழுபதாம்பாட்டு .-- இப்படி அபரிச்சிந்த சக்தி 
யானபின்பு அவனை யெல்லாருமாய்யியுங்கோளென்கிறார் . 


தால் 


(சொல்லுமித்யாதி ) நாக்குச்சொல்லப் பாங்கான போதெல்லா 
ம் சொல்லி ஆஸ்ரயியுங்கோள் . (விழுமுடம்பு செல்லுந்தனையும் ) உட 
ம்பு பாங்கான போதெல்லாமாய்யியுங்கோள் . ( திருமாலை ) பாங் 
கான போதாஸ்ரயிக்க யாவதாத்மபாவி ஆய்ரயித்தானாகக் கொள் 
ளும் பித்தனைச்சொல்லுகிறது . ( நல்லிதழ்தாமத்தால் ) 


ப 


நலல 


முதற்றிருவந்தாதி எக- பா . - நன்று , 


காரு 


செவ்விப்பூவையுடைய மாலையால் . ( வேள்வியால் ) செவ்விமாலை கிடை 
யாதாகில் கர்த்தவ்யமான கர்மத்தாலே , அது கிடையாதாகில் அதுக் 
கடியான தந்த்ரத்தாலே , அடையப்போகாதாகில் மந்த்ரத்தைக் 
கொண்டு செய்வது ; க்ரியாரூபமான தந்த்ரமரிதாகில் வாக்வ்ருத்தி 
யான மந்த்ரத்தாலே செய்வது . மந்திரத்துக்கு தேசகாலநியதியு 
மதிகாரி நியதியும் வேணுமென்றிருந்திகோளாகில் நாமத்தாலே ஏத் 
துவது . தாய்பேர் சொல்லக் குளித்துவரவேண்டாவிறே. ( திருமாலை ) 
நியதியுண்டென்னில் , " அம்மே " என்னுமோபாதி 

என்னுமோபாதி சொல்லவமை 
யும் 

( எ 0 ) 
அரு.- எழுபதாம்பாட்டு.- விழு முடம்பு . திருவடிகளிலே விழு 
ந்தாஸ்ரயியுங்கோள் . வேள்வி - ஸ்வயமேவபண்ணுகை. மந்த்ரம் - 
சங்கையாய்ப்பண்ணுவிக்கை. க்ரியாரூபமான மந்த்ரம் - வேதமந்த் 
ரம் . வாக்வ்ருத்தியான மந்திரம் - பகவந்மந்த்ரம் . நியதி -விஷயநியதி . 
மிதுனமென்றபடி . 

( எ 0 ) 


நன்று பிணி மூப்புக் கையகற்றி நான்கூழி 
நின்று நிலமுழுது மாண்டாலும் - என்றும் 
விட லாழி நெஞ்சமே வேண்டினேன் கண்டாய் 
அடலாழி கொண்டான்மாட்டன்பு. 


( எக ) 


ப - உ.- ஆழி - கம்பீரமான , நெஞ்சமே - மனமே , பிணி - கோ 
யையும் , மூப்பு - கிழத்தனத்தையும் , நன்று - செவ்வையாய் , கைய 
கற்றி - விட்டு , நான்கூழி - நாலுயுகங்களில் , நின்று - ஸ்திரமாயிரு 
ந்து , நில முழுதும் - பூமியோடு கூடின அண்டமெல்லாம் , ஆண்டா 
லும் - நிர்வஹித்தாலும் , அடல் - யுத்தத்தில் பின்வாங்காத , ஆழி - 
சக்ரத்தை , கொண்டான்மாட்டு - பிடித்தவனுடைய விஷயத்தில் , 
அன்பு - ஸ்நேஹத்தை , என்றும் எக்காலத்திலும், விடல் - விடாதே 
கொள் ; வேண்டினேன் கண்டாய் , இரக்கிறேன் கிடாய் . ( எக ) 

வ்யா.- அவ.- எழுபத்தோராம் பாட்டு, - ( நன்று ) ஐய்வர்ய 
கைவல்யங்களில் புகாதே அவன் றன்னையே ஆசைப்படப்பாரென்கி 
றார் . 

( நன்றித்யாதி ) இத்தால் கைவல்யத்தைச்சொல்லுகிறது . நான் 
கூழியித்யாதி ) ப்ரஹ்மாவினுடைய வைல்வர்யத்தைப் பெற்றாலும் 


காசு 


முதற்றிருவந்தாதி எஉ - பா.- அன்பாழியானை . 


( ஆழிநெஞ்சமே ) அளவுடைய நெஞ்சே ! நீயே முற்பட்டிருக்கிற 
வுன்னை யிரக்கிறேனிறே . ( அடலாழிகொண்டான் மாட்டன்பு - 
விடல் ) விடாதே கொள் . ( வேண்டினேன் கண்டாய் ) பால் குடிக்க இரக் 
கிறேனிறே . ஐஸ்வர்யம் நிலை நில்லாது ; கைவல்யம் பகவத்கைங்கர்யத் 
தைப் பார்க்க அல்பமென்கை. 


அன்றியே , இரண்டையும் சேர்த்துத்தரிலும் , விடல் - இவை 
நன்றானவன்றும் விடுகைக்கு அவனல்லாமையையும் பற்றுகைக்கு 
அவனாகவமையும் . (வேண்டினேன் ) இவ்வர்த்தம் . ( அடலாழியித் 
யாதி ) எனக்குக் கைக்கூலிதந்து பற்றும் விஷயம் . 

( எக ) 


அரு.- எழுபத்தோராம்பாட்டு.- நன்றாக - ஸவாஸகமாக . பிணி 
யையும் மூப்பையும் கையகற்றி- கைவிட்டு , நான்கூழி - நாலுயு கஸஹித 
மாயிருக்கிறகாலம் . " நின்று " என்கையாலே , ஐஸ்வர்யஸ்தைர்யத்தை 
யும் " நன்று " என்று கைவல்யவைலக்ஷண்யத்தையுஞ் சொல்லி , இவ 
ற்றையென்று மாண்டாலும் அவனிடத்திலன்பு விடல் என்கிறார் 
( ஐய்வர்யமித்யாதி ) . 

( எக ) 
அன்பாழி யானை யணுகென்னும் நாவவன்றன் 
பண்பாழித் தோள்பரவி யேத்தென்னும் - முன்பூழி 
காணானைக் காணென்னும் கண் செவி கேளென்னும் 
பூணாரம் பூண்டான் புகழ் . 

( எஉ ) 
ப - உ.- அன்பு - ப்ரீதிக்கு ஆதாரமான 

ஆழி 
யானை - திருவாழியுடையவனை , அணுகு - கிட்டு ; என்னும் - என்று 
சொல்லும் ; நா - வாகிந்தரியம் , அவன் தன் - அவனுடைய , பண்பு 
அழகுக்கு , ஆழி - ஸமுத்ரமாயிருக்கிற , தோள் புஜங்களை , பரவி - 
பரக்கச்சொல்லி , ஏத்து - துதி ; என்னும் - என்று பேசும் ; கண் - நய 
நேந்த்ரியம் , முன்பு - பூர்வமுள்ள , ( அபராதம் பண்ணின ) ஊழி 
காலத்தையும் , காணானை - அறியாதவனை , காண் - பார் ; என்னும் - 
என்று சொல்லும் ; செவி - ஸ்ரவணேந்தரியம் , பூண் - அணியத்தக்க, 
ஆரம் - முத்துமாலையை , பூண்டான் - தரித்தவனுடைய , புகழ் - கீர்த் 
தியை , கேள் - ஸ்ரவணம்பண்ணு ; என்னும் - என்று சொல்லும் . ( எஉ ) 


மநஸ்ஸு , 


வ்யா . - அவ.- எழுபத்திரண்டாம்பாட்டு.- ( அன்பு ) சிஷ்யர் 
கள் ஆசார்யர்களானார்கள் . 


முதற்றிருவந்தாதி எஉ - பா.- அன்பாழியானை . 


கமஎ 


( அன்பு ) என்று நெஞ்சைச்சொல்லிற்று . " அடலாழிகொண்டா 
ன்மாட்டன்பு - விடாதே " என்று திருவுள்ளத்தை யிரக்க , அதுவும் 
நீர் ஆழியானைவிடாதே கொள்ளுமென்கிறது . (நாவித்யாதி ) நாவா 
னது அவனுடைய ஸௌந்தர்யஸாகரமான தோள்களை அக்ரமமாக 
ஏத்தென்னா நின்றது ; முடியும்படி யாதொன்றறியாது காணும் , 
( முன்பித்யாதி ) ஸாபராதராயிருந்துள்ள நம்மாலவனைக் கிட்டப் 
போமோவென்னில் ; ஓரடிவரநின்றால் குற்றமே யன்றியே குற்ற 
ங்கிடக்கும்நாளும் காணவறியானென் கிறது . ( முன் பூழிகாணானை ) 
அவனைக்காணும் என்னா நின்றது கண் . ( செவியித்யாதி ) குற்றம் 
பார்த்துப் போகிறானாகிலும் விடப்போகாத ஆபரண சோபையையு 
டையனானவனுடைய புகழைக்கேளென்னா நின்றது செவி , 

( ஆழியானை ) ராஜபுத்ரர்களிடைச்சேரிக்கு மகப்படுமாப்போ 
லே . ( பண்பு ஆழித்தோள் ) ஸௌந்தர்யஸாகரமான . ( பரவியேத்து ) 
நீஏத்தும் க்ரமம் தப்பாமே . ( முன்பித்யாதி ) நாம் பண்ணிவைத்தபா 
பங்களை நினைத்துச் சீறிலோவென்னில் ; பாபமும் கீழ்க்கிடந்த கால 
மும் மறக்கும் . கண்கண்டவாறே தெரியுமிறே சீறிநோக்கும் நோக் 
கும் , வாத்ஸல்யத்தாலே நோக்கும் நோக்கும் . (செவிகேளென்னும் ) 
செவிக்கு விக்ருதிசொல்ல அவஸரமில்லை . ( பூணாரம் ) ஆபரணமான 
உடம்புக் காபரணம் . ( லவ- ஷணஷாஹா : - ஸர்வ 
பூஷண பூஷார்ஹா:) மற்றையாபரணங்ளுக் காபரணமென்றும் . 
(பூண்டான் ) பூணவல்லவழகு . ( புகழ் ) ப்ரஹ்மபூஷணம் . ( எஉ ) 
அரு.- எழுபத்திரண்டாம் பாட்டு - கரணங்கள் 

கரணிக்குப் 
தேசிக்கையாலே ( ஆசார்யர்களானார்கள் ) என்கிறது . 

காண்கைக்கு ப்ரயோஜநமேதென்ன அருளிச்செய்கிறார் 
கண்கண்டவாறேயித்யாதி ). கீழில் இந்திரியங்களைப்போலே அவனைச் 
சொல்லி , பின்னை இன்னபடி செய்யென்னாமல் கேவலம் " கேள் என் 
னும் " என்பானென்னென்ன ; அருளிச்செய்கிறார் ( செவிச்கித்யாதி ). 
விக்ருதி சொல்ல - தன்னுடைய பகதிக்கு விஷயஞ்சொல்ல அவஸா 
மில்லை யென்றபடி . முன்பு அவஸரமில்லாமையாலே பின்பு " பூணா 
ரம்பூண்டான் என்று விஷயத்தைச் சொல்லிற் றென்றபடி . அன்றி 
க்கே , தன்னுடைய பக்தியாலே விஷயஞ்சொல்ல அவஸாமின்றியே , 
" கேள் என்னும் " என்னவுமாம் . பூண் - திருமேனியாதல் , மற்றை 


க 0 அ 


முதற்றிருவந்தாதி எங - பா.- புகழ்வாய் . 


யாபரணமாதல் . ஆரம் விக்ரஹபூஷணம் . புகழ் - ஸ்வரூபபூஷணமெ 
ன்றபடி . ப்ரஹ்மம் - ஸ்வரூபம் . 

( எஉ ) 
புகழ்வாய் பழிப்பாய் நீ பூந்துழாயானை 
இகழ்வாய் கருதுவாய் என்நெஞ்சே - திகழ்நீர்க் 
கடலு மலையு மிருவிசும்பும் காற்றும் 
உடலு முயிரு மேற் றான் . 

( எங ) 


ப - உ .-- என்னெஞ்சே ! என்னுடைய மனமே ! நீ - நீ , பூம் - 
அழகிய , துழாயானை - திருத்துழாயாலே அலங்கரிக்கப்பட்டவனை , 
புகழ்வாய் - ஸ்தோத்ரம் பண்ணினாலும் பண்ணு ; பழிப்பாய் - நிந்தித் 
தாலும் நிந்தி . இகழ்வாய் - அநாதரம் செய்தாலும் செய் ; கருது 
வாய் - விரும்பினாலும் விரும்பு . ( அந்த ஸர்வேஸ்வான் ) திகழ் - 
ப்ரகாசிக்கிற , நீர் -ஜலத்தையுடைய , கடலும் ஸமுத்ரத்தையும் , மலை 
யும் - பர்வதத்தையும் , இரு - விசாலமான , விசும்பும் - ஆகாசத் 
தையும் , காற்றும் - வாயுவையும் , உடலும் சரீரத்தையும் , உயிரும் - 
ஆத்மாவையும் , ஏற்றான் - தரித்தவன் . 

( எங ) 


வ்யா.- அவ.-- எழுபத்து மூன்றாம்பாட்டு.- (புகழ்வாய் ) கீழ் 
தம்முடைய இந்திரியங்கள் ப்ரவண மானபடி சொல்லிற்று ; அவ்விஷ 
யந்தானினியறிய ப்ராப்தமாயிருந்தது , நீ அத்தைப்பற்றிலும் பற்று , 
விடிலும்விடு என்கிறது . 


( புகழ்வாய் பழிப்பாய் ) புகழிலும் புகழ் ; பழிக்கிலும் பழி . ( இகழ் 
வாய்கருதுவாய் ) இகழிலும் இகழ் ; கருதிலும் கருது . ( பூந்துழா 
யானை ) பழித்தல் , இகழ்தல் செய்யப்போமோவென்கிறது . ( என்னெ 
ஞ்சே ) நாட்டுக்குச் சொல்லுகிறேனோ; உனக்கன்றோ. ( திகழ்நீர்கட 
லும் மலையும் ) இரண்டாலுமாகக்கார்யத்தைச் சொல்லுகிறது . ( இரு 
விசும்பும் காற்றும் ) காரணபூதங்களுக்கு முபலக்ஷணம் . ( உட லுமுயி 
ரும் ) காரணமான சிதசித்துக்களைச் சொல்லுகிறது . ( உடலுமுயிரு 
மேற்றான் ) இத்தால் இவையெல்லாமவனுக்குக் கார்யதயா சேஷம் , 
அவன் சேஷியென்கிறது . 


அவை மத்யஸ்த்தமென்னும்படி தம்முடைய ப்ராவண்யம் . ( புக 
ழித்யாதி ) வாசகத்துக்கு . (இகழ்வாய் கருதுவாய் ) மாஸ்ஸு . ( என் 


முதற்றிருவந்தாதி எச - பா.- ஏற்றான் . 


காக 


னெஞ்சே ) புகழ்ந்து பழகின நெஞ்சே . பூந்துழாயானைப்புகழ்ந்த 
ல்லது நிற்கவொட்டாது . ( ஏற்றான் ) ஆதாரத்தைப்பற்றிலும் பற்று , 
ஆதேயத்தைப்பற்றிலும் பற்று . இது இருந்தபடி . ( எங ) 


அரு .-- எழுபத்து மூன்றாம்பாட்டு.- மேலுக்கவதாரிகை யரு 
ளிச்செய்கிறார் ( அவையித்யாதி ) . மத்யஸ்த்தமென்கிறது - தம்மு 
டையகரணங்கள் இகழுகைக்கும் கருதுகைக்கும் பொதுவாயிரு 
க்கும் . தமக்குக் கருதுகை ப்ரயோஜகம் . " ஏற்றான் " என்று சேஷித் 
வஞ் சொல்லுகையாலே ப்ராப்யம் . ஏற்றான் - சரீரவத்தரித்தான் 
ஏற்றான் - ஆதாரபூதனென்றபடி . 

( எங ) 


ஏற்றான் புள்ளூர்ந்தா னெயிலெரித்தான் மார் விடந்தான் 
நீற்றான் நிழல்மணி வண்ணத்தான்- கூற்றொருபால் 
மங்கையான் பூமகளான் வார்சடையான் , நீண்முடியான் 
கங்கையான் நீள்கழலான் காப்பு . 

( எச ) 
ப - உ - எற்றான் - எருதையுடையனாய் , எயில் - மதிளையுடைய 
த்ரிபுரத்தை , எரித்தான் - கொளுத்தினவனாய் , நீற்றான் - சாம்பல் 
பூசினவனாய் , கூற்றொருபால் - ( சரீரத்தில் ) ஒருபக்கத்தில் , மங்கை 
யான் - பார்வதியைத் தரித்தவனாய் , வார் - தொங்கின , சடையான் 
சிக்குப்பட்ட மயிர்முடியையுடையனாய் , கங்கையான் - கங்கா நதியை 
ஏந்தினவனான ருக்கன் , புள் - கருத்மானை , ஊர்ந்தான் 

வாஹா 
மாகவுடையனாய் , மார்வு - ( ஹிரண்யனுடைய ) வக்ஷஸ்ஸை , இடந் 
தான் - பிளந்தவனாய் , நிழல் - குளிர்ந்த ( ஸ்ரமஹரமான ) , மணி - 
நீலரத்நம் போன்ற , வண்ணத்தான் - வடிவையுடையனாய் , பூ - தாம 
ரைப்பூவில் வஸிக்கிற , மகளான் - பிராட்டியையுடையனாய் , நீள்- 
தீர்க்கமான, முடியான் - கிரீடத்தையுடையனாய் , நீள் - நீண்ட , கழ 
லான்-திருவடியையுடையனான விஷ்ணுவினுடைய , காப்பு - ரக்ஷை 
யாயிருக்கும் . 

( எச ) 
வ்யா . - அவ , - எழுபத்துநாலாம்பாட்டு .- ( ஏற்றான் ) இது இவ 
னுக்கேற்றமாகச்சொல்லுவானென் ; அல்லாத ருத்ரனு மிப்படி 
சேஷியாயன்றோ விருப்பதென்னில் ; அவனுடைய ப்ரகாரங்களைப் 
பார்த்தால் ரஷ்யமாய்த்தோற்றும் ; இவனைப் பார்த்தால் ரக்ஷகனா 
யிருக்குமென்கிறது . 


ககம் 


முதற் றிருவந்தாதி எரு - பா.- காப்புன்னை . 


( ஏற்றான் புள்ளூர்ந்தான் ) * வேதாத்மாவான திருவடியைத் தன 
க்கு வாஹநமாகவுடையனா யிருக்குமாகில் , அவ னப்ரஸித்தமாயிரு 
ப்பதொரு எருத்தை வாஹதமாக வுடையனாயிருக்கும் . ( எயிலெரித் 
தான் ) ஆம்ரிதரை யொருவ்யாஜத்திலே யழிக்குமவன் . ( பார்விடக் 
தான் ) ஆஸ்ரிதனுக்காகத் தன்னை யழியமாறும் இவன் . ( நீற்றான் ) 
" ஓவளுஃபஸ்மச்சந்த: என்று ப்ராயச்சித்தம் பண்ணும் அவ 
ன் . ( நிழல்மணிவண்ணத்தான் ) கண்டால் பரமஹரமான வடிவு 
இவனது . ( கூற்றொருபால் மங்கையான் ) ஒரு ஸ்த்ரீயைத் தனக்கே 
வைத்துக்கொண்டிருக்கும் அவன் . ( பூமகளான் ) “ சுவேசாநா 
ஜகோவிஷுவ தீ - அஸ்யேசாநாஜகதோ விஷ்ணுபத்நீ " என்னு 
மவளைத் தனக்காகவுடையவன் இவன் . ( வார்சடையான் ) ஸாத 
கவேஷன் அவன் . ( நீண் முடியான் ) ஆதிராஜ்யஸூசகமான திரு 
முடியை யுடையவன் இவன் . ( கங்கையான் ) பாவநார்த்தமாகக்கங் 
கையைத் தரித்துக்கொண்டிருக்கும் அவன் . ( நீள்கழலான ) அந்தத் 
தீர்த்த பூதையான கங்கைக் குத்பாதகமான திருவடியை யுடைய 
வன் இவன் . " ஏற்றான் - எயிலெரித்தான் - நீற்றான் - கூற்றொரு 
பால் மங்கையான் வார்சடையான் - கங்கையானான அவன் , புள்ளூ 
ர்ந்தான் - மார் விடந்தான் - நிழல்மணிவண்ணத்தான் 
நீண்முடியான் - நீள்கழலான் காப்பு " அவனுடைய ரக்ஷையிவன் . 
" உடலுமுயிரும் " என்றத்தோடு இவனோடு வாசியில்லை அவனுக்கு 
சேஷமாமிடத்தில் 

( எச ) 
அரு.- எழுபத்துநாலாம்பாட்டு , - எயில் - மதிளாய் , திரிபுரம் . நீற் 
றான் . நீற்றையுடையவன் . கூற்றொருபால் - லோகரக்ஷணார்த்தமாக 
வன்றியே தனக்கே கூறாகவென்றபடி . 

( எச ) 
காப்புன்னை யுன்னக் கழியு மருவினைகள் 
ஆப்புன்னை யுன்ன வவிழ்ந்தொழியும் - மூப்புன்னைச் 
சிந்திப்பார்க் கில்லை திருமாலே , நின்னடியை 
வந்திப்பார் காண்பர் வழி . 

ப.உ.- உன்னை - உன்னை , உன்ன - தயாநித்தால் , காப்பு - ரக்ஷ 
கரான யமன் முதலானார் , கழியும் - நீங்குவர்கள் . உன்னையுன்ன 
உன்னை யநு ஸந்தித்தால் , அரு - க்ரூரமான , வினைகள் - கர்மங்களின் , 
ஆப்பு -பந்தம் , அவிழ்ந்து - விட்டு , ஒழியும்.நசிக்கும் , திரு - பிராட்டி 


பூமகளான் 


( எரு ) 


முதற்றிருவந்தாதி எரு - பா : - காப்புன்னை . 


கக்க 


திறத்தில் மாலே - வ்யாமோஹத்தையுடையவனே ! உன்னைச்சிந்திப் 
பார்க்கு - உன்னை த்யாநம் பண்ணு மவர்களுக்கு , மூப்பு - கிழத்தனம் 
முதலானவிகாரங்கள் , இல்லை - கிடையாது . 

கின் - உன்னுடைய , 
அடியை- பாதத்தை , வந்திப்பார் - நமஸ்கரிக்குமவர் கள் , வழி - ( அர்ச் 
சிராதி ) மார்க்கத்தை, காண்பர் - பார்ப்பர்கள் . 

( எடு ) 


வ்யா.- அவ.- எழுபத்தைந்தாம் பாட்டு.- ( காப்பு ) சேஷியா 
யிருந்துள்ள உன்னை யுணர ப்ரதிபந்தகமெல்லாம் போமென்கிறது . 


உன்னையுணரக் காப்புக்கழியும் . " காப்பு " என்கிறது ஈஸ்வர 
னுக்குப் புரவர்போலே இவ்வாத்மாக்கள் செய்த கர்மங்களை யாரா 
யக்கடவரான சந்தராதித்யர்கள் தொடக்கமான பதினாலுபேரு 
டைய சிறைகள் . கர்மவல்யனாகையிறே இவர்கள் காக்கைக்கடி . ( உன் 
னையுன்ன அருவினைகளாப்பு அவிழ்ந்தொழியும் ) அக்காப்புக்கடி 
யான அவித்யாதிகளாலுண்டான பந்தம் உன்னை நினைக்க நெகிழும் . 
( மூப்பித்யாதி ) காப்பு மருவினைகளும் போன வதிகாரிகளுக்கு , மூப்பா 
வது கைவல்யம் . அன்றியே , ஷட்பாவவிகாரங்களுக்கு முபலக்ஷண 
மா கவுமாம் . (திருமாலே ) ஈச்வரன் ஸ்வாதந்தர்யத்தாலே ஆராயப் 
புக்காலும் ப்ராயச்சித்தஸாத்யமில்லாத பாபம் நாம் பொறுக்குமத் 
தனை யன்றோவென் றுணர்த்துவாளொருத்தி யருகேயுண்டென்கி 
றது . உாணீ நாசாவணவாஹ ஷையாஹவா! பாஜ 
பெருயவஜநா ச - வ - ரீ நாவராஜயா - தாஸீநாம் ராவண 
ஸ்யாஹம் மர்ஷயா மீஹ துர்பலா | ராஜஸம்ரயவச்யா காம் குர்வந்தீ 
நாம் பராஜ்ஞயா " என்னும்படியே . (நின்னடியை வந்திப்பார்காண் 
பர்வழி ) உன் திருவடிகளிலே விழுவார்கள் நல்லவழிகாண்பர் . 
" வழி என்று - அர்ச்சிராதியாகவுமாம் . பரமபதம் போலேபரமபத 
த்துக்குப் போம்வழி ; நரகம் போலே பொல்லாதாயிருக்கும் நரகத் 
துக்குப் போம்வழி . 


- தேவர் 


(காப்பித்யாதி ) வராஹ நரணா நெெவஷவா நா . 
ப்ரபுரஹமந்யக்ருணாம் நவைஷ்ணவாநாம் 

" உேவஷி 
ஷி " இத்யாதி . ( அருவினை ) அவித்யாதிகளால் பிறக்கும் புண்யபா 
பங்கள் . சாரீரமான மூப்பு . ( திருமாலே ) 
குமாரபயவதிகளாரிணீ - யுவதிச்சகுமாரிணீ என்கிறவும் 


யவாக - ரை - யுவா 


ககஉ 


னுடைய 


முதற்றிருவந்தாதி எசு - பா .-- வழிநின்று . 
களை யாச்ரயித்தால் உங்களைப்போலே * பரமம் ஸாம்யமுபைதியி 
நே - வந்தியாதார்க்கு முள்ளும் முடுக்குமான வழி . ( எரு ) 
அரு - எழுபத்தைந்தாம்பாட்டு.- புரவர்- தலையாரிகள் . ஈச்வா 

பட்டணமான லோகத்தைக்காக்கிற சந்த்ராதித்யர்கள் . 
வழி - ஸித்தோபாயமாதல் . காண்பர் ” என்கைக்கதிசயமென்னென்ன ; 
அருளிச்செய்கிறார் ( பரமபதமித்யாதி ) . காப்பு இங்குயமவச்யதை 
யும் இதர சேஷ முமாக்கி யருளிச்செய்கிறார் (வாஹழ - ப்ர 
புரஹம் இத்யாதி ). 

( எரு ) 
வழி நின்று நின்னைத் தொழுவார் , வழுவா 
மொழி நின்ற மூர்த்தியரே யாவர் - பழுதொன்றும் 
வாராத வண்ணமே விண்கொடுக்கும் , மண்ணளந்த 
சீரான் திருவேங்கடம் 

( எசு ) 
ப.உ .-- வழி - (பக்தி ) மார்க்கத்தில் , நின்று - ( ஸ்திரமாய் ) இரு 
ந்து , நின்னை - உன்னை , தொழுவார் - ஆச்ரயிக்குமவர்கள் , வழுவா - 
அழிவில்லாத , பொழி - ( வேதச் ) சொற்களிலே , நின்ற . ப்ரதிபாதிக் 
சுப்பட்ட , மூர்த்தியர் - ஸ்வரூபத்தையுடையவர்களாய் , ஆவர் - ஆவ 
ர்கள் . மண் - பூமியை , அளந்த - ஆக்ரமித்த , சீரான் - கல்யாண 
குணங்களையுடையவனே ! திருவேங்கடம் - திருமலை , பழுதொன்றும் 
ஒருகுறையும் , வாராதவண்ணம் . ஸம்பவியாதபடி , விண் - பரமபத 
த்தை , கொடுக்கும் - தரும் . 

( எசு ) 


வ்யா.- அவ.- எழுபத்தாறாம்பாட்டு.- ( வழிநின்று ) உன்னைத் 
தொழுவார் பிழைப்பரென்று சொல்லவேணுமோ? உன்னோடு ஸம்பந் 
தித்த தேசமே எல்லா நன்மையும் கொடுப்பதாகவிருக்க வென்கி 
றது . 

( வழிநின்று நின்னைத்தொழுவார் ) சூதாவா உரோஷவ ) 
பேராத வோகவோ நிதியாவி தவூம்- ஆத்மாவாரேத்ரஷ்டவ்ய 
பேறாதவ்யோமந்தவயோ நிதித்யாஸிதவ்ய: விஜாயவஜாக - வீ-5 
விஜ்ஞாயப்ரஜ்ஞாம் குர்வீத " “ உவா நயவாஷரதி : 2 
நவலனா நாகாரதா வரதக்ஷ தாவதி :விதே தநதாம் உபாஸ 
நம் த்ருவாஸ்ம்ருதி : தர்சநஸமாநாகாரதாப்ரத்ய க்ஷதாபத்தி : விசதே 


ககங 


முதற்றிருவந்தாதி எஎ - பா.- வேங்கடமும் . 
ததநந்தரம் என்னுமளவுஞ் சொல்லுகிறது . (வழுவாமொழி நின்ற 
மூர்த்தியரேயாவர் ) யதாபூதவாதியான வேதத்திற் சொன்ன வடிவை 
யுடையராவர் . “ வாஜோதிவஸவலே நா வேணாவி B 

தே - பரஞ்ஜ்யோதிருபஸம்பத்ய ஸ்வோரூபேணாபி நிஷ்பத்ய 
தே " என்கிறபடியே . ( பழுதித்யாதி ) ப்ராப்ய ப்ராபகங்களொன்றும் 
குறையாதபடி பரமபதத்தைக்கொடுக்கும் , திருவுலகளந்த நீர்மை 
யையுடையவனுடைய திருமலை . " மண்ணளந்த சீரான் " என்று 
ஸம்புத்தியாகவுமாம் . 


(வழுவாமொழி ) ஒருவர்க்கொருவர் ஓதுவித்துப்போருகை, 
( மூர்த்தியரே யாவர் ) அதுக்கீடான ஸ்வரூபத்தையுடையராவர் . 
( மண்ணளந்த சீரான் ) அந்தஸ்வபாவமுண்டு திருமலைக்கு . எம்பார் 
விடிவோடே அநுஸந்திக்கும்பாட்டு . 

( எசு ) 


அரு.- எழுபத்தாறாம்பாட்டு . -- வழிநின்று உபாஸமார்க்கத்தி 
லே நின்று . அதுக்கீடான - வேதோச்சாரணத்துக்கீடான . " ஹா ங உ 
ஹா ஈ உ ஹா - உ , க.ஹ நஹை ஹே ந - அஹமந்தமஹமக்க 
மஹமந்தம் என்று உச்சரிக்கைக்கீடான என்றபடி . ( எசு ) 


வேங்கடமும் விண்ணகரும் வெஃகாவும் , அஃகாத 
பூங்கிடங்கின் நீள் கோவல் பொன்னகரும் - நான் கிடத் 
நின்றானிருந்தான் கிடந்தான் நடந்தானே [ தும் 
என்றால் கெடுமாமிடர் . 

( எஎ ) 


ப - உ.- வேங்கடமும் - திருமலையும் , விண்ணகரும் - ஸ்ரீவைகு 
ண்டமும் , வெஃகாவும் - திருவெஃகாவும் , அஃகாத - மாறாத , பூம் - 
புஷ்பங்களையுடைய , கிடங்கின் - அகழையுடைய , நீள் - தீர்க்கமான , 
( போக்யதையுடைய ), கோவல் - திருக்கோவலூராகிற , பொன் - அழ 
கிய , நகரும் - திவ்யநகரமும் ( ஆன ) , நான் கிடத்தும் - இந்த நாலு 
திவ்ய தேசங்களிலும், க்ரமமாக ) நின்றான் - நின்ற நளினான் ; இருந் 
தான் - எழுந்தருளியிருந்தான் ; கிடர்தான் - பள்ளிகொண்டான்; 
நடந்தான் - ஸஞ்சரிந்தான் ; என்றால் என்று சொன்னால் , இடர் துக் 
கம் , கெடுமாம் - போம் , 

( எஎ ) 


ந 


முதற்றிருவந்தாதி எ அ - பா.- இடரார் . 


வ்யா.- அவ.- எழுபத்தேழாம்பாட்டு.- ( வேங்கடமுமித்யாதி ) 
உகந்தருளின தேசங்கள் பூமியிலே உண்டாயிருக்க , ஸம்ஸாரமுண் 
டோவென்கிறது . 

( வேங்கடமுமித்யாதி ) பூமாறாதேயிருந்துள்ள அழகையுடைத் 
தான திருக்கோவலூரும் . விண்ணகரும் " என்று பரமபதத்தைச் 
சொல்லுகிறது . ( நான் கிடத்துமிக்யாதி ) நான் கிடத்தும் நின்றும் 
இருந்தும் கிடந்தும் நடந்தபடியையுஞ்சொல்ல ,நின்றுமிருந்தும் கிட 
ந்தும் நடந்தும் செய்தபாப பரம்போமென்கிறது . ( என்றால் கெடுமா 
மிடர் ) தாய்பேர் சொல்ல க்லேசம்போமாப்போலே . 

அவ.- நம்முடைய இடரானவை திருமலையை யார்ரயிக்கப் 
போமோவென்னில; அநாதிகாலம் நம்மைப்பெறுகைக்கு அவன் படு 
கிறபாட்டை ய நுஸந்தியாய் . 


லாம் 


( நடந்தானே ) ( வேங்கடமும் விண்ணகரும் ) இவர்களுக்கெல் 

ஒரு போகியாயிருக்கிறபடி . ( பொன்னகர் ) தானே வந்து நோக் 
கினவிடம் . 

( எஎ ) 


அரு.- எழுபத்தேழாம்பாட்டு.- மேலுக்கவதாரிகை யருளிச் 
செய்கிறார் ( நம்முடையவித்யாதி ) . திருப்பதிகளைச் சொல்லுகிறவி 
டத்திலே பரமபதத்தைச்சொல்லுவானென்னென்ன ; அருளிச்செய் 
கிறார் ( பொன்ன கர்தானேயித்யாதி ) . 

( எஎ ) 


இடரார் படுவா ரெழு நெஞ்சே , வேழந் 
தொடர்வான் கொடுமுதலை சூழ்ந்த - படமுடைய 
பைந்நாகப்பள்ளியான் பாதமே கைதொழுதும் 
கொய்ந்நாகப் பூம்போது கொண்டு . 

( எஅ ) 


ப -உ . - வேழம் - யானையை, தொடர்வான் - பின்சென்ற , கொடு - 
ரூரமான , முதலை - மகரத்தை , சூழ்ந்த - அழித்தவனாய், படமு 
டைய - பணத்தையுடைத்தான , பரந்த , நாகம் - திருவநந் 
தாழ்வானை , பள்ளியான் - படுக்கைகையாகவுடையனானவனுடைய , 
பாதம் - திருவடிகளை , கொய் - அறுக்கத்தக்க , பூம் - அழகிய, நாகம் 
புன்னையினுடைய , போது - பூக்களை , கொண்டு - ஸம்பாதித்து , 


முதற்றிருவந்தாதி எகூ - பா.- கொண்டானை . 


ககடு 


கை 


கதொழுதும் - ஆஸ்ரயிப்போம் . இடர் - துக்கத்தை , ஆர் - எவர் , 
படுவார் - அநுபவிப்பர் ; நெஞ்சே - மனமே , எழு எழுந்திரு. ( எ அ ) 

வ்யா.- அவ.- எழுபத்தெட்டாம்பாட்டு , - (இடரித்யாதி ) * நீ 
துக்கப்படுகைக்கு சங்கையுண்டோவென்னில் ; போராய்நெஞ்சே ! 
இனி நம்பக்கலிடர் வந்ததாகில் முதலைப்பட்டது படுமித்தனை . 


( வேழமித்யாதி ) ஆனையைத் தொடருவதான கொடிய முதலை 
யை முடித்த , " சூழ்ச்சி என்று வஞ்சித்தலாய் , முடித்தவென்றபடி . 
( படமித்யாதி ) இத்தால் அநாய்ரிதர் வந்தாலும் ஆஸ்ரிதர் வந்தாலும் 
அவனிருக்கும்படி சொல்லுகிறது. ( கொய்ந்தாக மித்யாதி ) கொய்யப் 
பட்டுச் செவ்வியையுடைய நாகப்பூவைக்கொண்டு " பைந்நாகப்பள்ளி 
யான்பாதமேகைதொழுதும் - இடரார்படுவார் - எழுநெஞ்சே " என் 
றந்வயம் . 

( எழு ) போது . " நாகப்பூ என்கையாலே அப்ராக்ருத புஷ்பம் 
தேடிப்போகவேண்டா , காட்டிலொரு பூவமையுமென் கிறது. இவர் 
கள் என்றும் காட்டிலேயிறே பழகிற்று . 

( எ அ ) 
அரு.- எழுபத்தெட்டாம் பாட்டு - ஆஸ்ரிதர் -திருவகந்தாழ்வா 
ன் . அநாயரிதர் - முதலை . நாகப்பூ -புஷ்பவிசேஷம் . காட்டிலே திரிகை 
யாலே ( காட்டுப்பூ ) என்கிறார்கள். 

( எவு ) 
கொண்டானையல்லால் கொடுத்தாரை யார்பழிப்பார் 
மண்தா வெனவிரந்து மாவலியை - ஒண்தாரை 
நீரங்கை தோய நிமிர்ந்திலையே , நீள்விசும்பி 
லாரங்கை தோயவடுத்து . 

( எக ) 
ப - உ .-- மண் - பூமியை , தாவென - கொடு என்று , மாவலியை - 
மஹாபலியை , இரந்து - யாசித்து , ஒண் - அழகிய , தாரைநீர் - 
தாரையாகவிட்ட ஜலமானது , அம் - அழகிய , கை - சரத்திலே , 
தோய - விழுந்த உடனே , நீள் - பரந்த , 

, 

விசும்பிலார் - ஆகாசத் 
தில் வர்த்திக்கிற தேவர்களுடைய , அம் - அழகிய , கை - கரமானது , 
தோய - உறையும்படி , அடுத்து - கிட்டி , நிமிர்ந்திலையே - வளர 
வில்லையோ ? கொண்டானை - ( தாநம் ) வாங்கினவனை , பழிப்பாரல் 

( பா ) * இனி , 


ககசு 


முதற்றிருவந்தாதி எக - பா.- கொண்டானை . 


லால் - நிந்திப்பார்களேயொழிய, கொடுத்தாரை - ( காநம் ) கொடுத்த 
வனை , பழிப்பாரார் - ஆர் நிந்திப்பர்கள் . ( நிந்திக்கமாட்டார்களே 
என்று கருத்து ) . 

( எசு ) 
வ்யா.- எழுபத்தொன்பதாம்பாட்டு . - (கொண்டானை ) குண 
மே குற்றமாம் , குற்றம்குணமாங் கிடீர் ஸம்ஸாரம் . ராவணனோ பாதி 
வத்யனாயிருக்க ஒளதார்ய குணம் இவன் பக்கலிலே கிடக்கையாலே 
தன்ன தான பூமியை யவனுக்காக மேலெழுத்திட்டு அவன் கொடுத் 
தானாக இவன் கொண்டத்தை , தன்கையிலே நீர்வார்த்தவனைப்பாதா 
ளத்திலே தள்ளினானென்று பழிசொல்லா நிற்பர்கள் . தன்ன தல் 
லாத பூமியைத் தன்ன தென்று கொடுத்தவனையிறே நெல்வாலிலே 
வைத்துத் தெறிக்கவேண்டுவது . அவனைப் பழிசொல்லுவாரில்லை . 
( கொண்டானையித்யாதி ) ஆரத்தை யிரக்கிறானோவிவன் . ( ஒண்டாரை 
யித்யாதி ) அலப்யலாபம் பெற்றாரைப் போலே , " வஷேணவீஜ 

திலாஜஹஷ- வர்ஷேண பீஜம்ப்பதி ஸஞ்ஜஹர்ஷ " என்னு 
மாப்போலே . அழகிய கையிலே சீர்விழுங் காட்டில் வளர்ந்திலையோ, 
( நீள்விசும்பித்யாதி ) பரந்த விசும்பிலே ஆரமும் கையுமடுத்துத் 
தோயும்படிக்கீடாக . அன்றிக்கே , நீள்விசும்பிலார் - விசும்பிலுள்ளார் 
அழகிய தோளிலே யணையவென்று மாம் . நாமாஸ்ரயிக்கவேணுமோ , 
தானே அர்த்தியாய் . நானர்த்தியோவென்ன ; ( நிமிர்ந்திலையே ) . 


( கொண்டானை யல்லால் ) தன்ன தென்று கொடுக்கப் புகுமா 
கில் நமக்கிதில் ப்ராப்தியில்லை யென்று * இருந்தாலாகாதோ என் 
றிருக்க , அது குணமாகை தவிர்ந்து நிற்கைக் குடலாவதே . பையலை 
நெல்லிலேவைத்துத் தெறிக்கவேணுமென்பாருண்டாயிற்றோ. ஆரறி 
யப்பட்டான் . ( மண்தாவென ) தன்ன திலே கதேசத்தை (மாவலியை ) 
அஸுரனைக்கிடீர் . ( நீர்தோய நிமிர்ந்தலையே ) மறுமநஸ்ஸுப் படு 
மென்று அப்போதே . ( நீள்விசும்பிலாரங்கை தோயவடுத்து ) ஆம் 
ரயிக்க நிமிர்ந்திலைபே யென்றுமாம் . 

( எக ) 


அரு.- எழுபத்தொன்பதாம்பாட்டு.- நெல்வாலிலே-வாலானநெ 
ல்லின் நுனியிலே . பரமத்திலே சிறுகச்சிறுக வறுத்துத் செறிக்கவே 
ணுமென்றபடி . ஆர்பழிப்பார் - ஒருவரும்பழிக்கிறார்களில்லை . ஒண் தா 

( பா ) * இரந்தாலாகாதோ வென்றிரக்க அது நிந்திக்கைக் குட 
லாவதே . 


முதற்றிருவந்தாதி அ 0 - பா.- அடுத்த 


ககஎ 


ரை - ஒள்ளியதானா ; தெளிந்தஜலம் , ஆரத்தையுடையமார்வும் கை 
யையுடைய தோளும் அதித்துக்கூட்டி ஆகாசத்தைக் கிட்டும்படிக் 
கீடாக என்னுதல் . அர்த்தியாயன் றோ செய்தானென்று தாத்பர்யம் , 


வாமான்கருத்தை யருளிச்செய்கிறார் ( தன்னதென்றித்யாதி ). 
இதில் ப்ராப்தியில்லை - பூமி என்ன தென்று பலி சொல்லுமதில் 
விசாரிக்கப்ராப்தியில்லை . ப்ரயோஜகமே போருமென்றிருந்தான் . அடு 
த்துத்தோய - கூட்டித் தோய ஸ்பர்சிக்க " வெெஜராணாழ- ஸங் 
கைஸ்ஸுராணாம் " என்னும்படி எல்லாருமா ஸ்ரயிக்க நிமிர்ந்திலையே 
யென்று மூன்றாமர்த்தம் . 

( எக ) 


ஓடி - சீக்ர 


அடுத்த கடும் பகைஞர்க் காற்றேனென்றோடி 
படுத்த பெரும்பாழி சூழ்ந்த - விடத்தரவை 
வல்லாளன் கைகொடுத்த மாமேனி மாயவனுக்கு 
அல்லாது மாவரோ ஆள் . 

( அ ) 
ப.உ.- அடுத்த - நெருங்கின ( ஸஹஜமான ) , கடும் - கொடி 
தான , பகைஞர்க்கு - த்வேஷத்தையுடைய ( பெரிய திருவடிக்கு , 
ஆற்றேன் - பொறுக்கமாட்டேன் , என்று - 

என்று , 
மாய்ச் சென்று , படுத்த - விரித்த , பெரும் - மஹத்தான , பாழி 
படுக்கையை , 

சூழ்ந்த - சுற்றிக்கொண்ட , விடத்து - விஷத்தை 
யுடைய, அரவை - (ஸுமுகனென்கிற ) ஸர்பத்தை , வல்லாளன் 

கருத்மானுடைய , கை - கரத்திலே , கொடுத்த - 
(ரக்ஷிக்கும்படி ) ஸமர்ப்பித்தவனாய் , மா - சிறந்த , மேனி - விக்ரஹத் 
தையுடையனாய் , மாயவனுக்கல்லாது - ஆச்சர்ய பூதனானவனுக் 
கொழிய , ஆளாவரோ - அடிமையாவர்களோ. 

( 10 ) 
வ்யா.- அவ.- எண்பதாம்பாட்டு - ( அடுத்த) பரிஹாரமில்லா 
த ஆண்ரி தவிரோதம் பிறக்கிலும் அவர்களைப் பொறுப்பித்து புருஷ 
காரமாக அவர்களைக் கைக்கொண்டு ரக்ஷிக்குமென்கிறது . கலயம் 
அபயம் என்று புகுந்த ஸ்ரீவிபீஷணப் பெருமாளை " புகுரவொட் 
டோம் . " என்றவரைப்பொறுப்பித்து ," சூநெயெ ந ஹாரிகோஷ 
ஆகயைாம்ஹரிபேராஷ்ட்ட " என்று அவரைக்கொண்டழைப்பித்தாற் 

( பா ) 1 கொண்டு , 


பலவானான 


ககஅ 


முதற்றிருவந்தாதி அ o- பா.- அடுத்த . 


போலே , பாதாளத்திலே ஸமுகனென்றொரு ஸர்பத்தைப் பெரிய 
திருவடியமுது செய்ய நினைக்க , அத்தையறிந்து ஸ்வர்க்கத்திலேஉபே 
ந்த்ர மூர்த்தியா யெழுந்தருளியிருக்கிற விடத்திலே திருப்பள்ளிக்கட் 
டிலைக் கட்டிக்கொண்டு கிடக்க , திருவடி பாதாளத்திலே சென்று 
தேடிக்காணாமல் திருவடிகளிலே வந்து இவன் கிடக்கிறபடியைக் 
கண்டு * சிவிகையார்சொல்லும் வார்த்தையை விண்ணப்பஞ்செய்ய , 
திருவாழியை இவன்கையிலே கொடுத்து பலத்தை க்ஷயிப்பிக்க , 
பின்பு திருவடி ஸ்தோத்ரம்பண்ண , க்ருபைபண்ணித் திருவடிகை 
யிலே - அடைக்கலமாகக் காட்டிக்கொடுத்து ரக்ஷித்தானென்கிற 
உபாக்யாநத்தை யநுஸந்தித்தருளிச் செய்கிறார் . 


( அடுத்தவித்யாதி ) அடுத்த -ஸஹஜசத்ரு . ( கடும்பகைஞன் ) திரு 
வடியோடு விரோதங்கொண்டால் பிழைக்கப் போகாதென்கை , ( ஆற் 
றேனென்றோடி ) " பாழி " என்று - படுக்கைக்குப்பேர் . ( சூழ்ந்த ) 
சுற்றின .( விடத்தரவை ) சரண்யனுக்கு க்ருபாவிஷயமென்கிறது . (வல் 
லாளன் கைகொடுத்த ப்ரஸந்நனான போது அவனைப் பொறுக்கமாட் 
டேனென்னாதே ரக்ஷிக்கவல்லனானவன் கையிலே காட்டிக்கொபடுத்த . 
( மா மேனி ) காட்டிக்கொடுத்தபின்பு வடிவிற் பிறந்த பௌஷ்கல்யம் . 
( மாயவனுக்கித்யாதி ) எல்லாவவஸ்த்தையிலும் விட்டுக்கொடாத 
ஆச்சர்யபூதனுக்கொழிய வேறொருவருக்காளாவரோ. 

அவ .-- " நக்ஷனாசி - நக்ஷமாமி " என்னும் தப்புக்குப் போக்கடி 
காணவல்லனென்கிறார் . 

( வல்லாளன் ) நலிய நினைக்கில் அத்தைவெல்லவல்லாருமில் 
லை ; ரக்ஷிக்க நினைக்கில் அக்தைத் தடுக்கவல்லாருமில்லை . ( அல் 
லாது மாவரோ ஆள்) ஆஸ்ரிதவிரோதியென்று கைவிடவேண்டும் விஷ 
யத்தையும் பொருத்திவிட வல்லவனை யொழிய. கடித்தவாயாலே தீர் 
கை . வயசா - வத்யதாம் என்ற வரையே . " சலாஹி 
போலவு - அஸ்மாபிஸ்துல் யோபவது என்னப்பண்ணுகை. 

( அடுத்த ) ஸஹஜசத்ருவினுடைய ஸத்தையுண்டாகில் பகையா 
யே யிருக்கும் . ( கடும்பகை ) பேர் சொல்ல முடியும்படி கொடிதாகை 

* சிவிகையார் - பல்லக்குத் தூக்குகிற ஓர் நீசஜாதி . 
+ அடைக்கலமாக - புகலிடமாக . 
உவத்யதாம் என்று அரும்பதத்துக்கு பாடமில்லை . 


கக்க 


முதற்றிருவந்தாதி அக - பா.- ஆளமர் . 
யும் . பெரும்பாழி ) இந்த்ராநுஜன்படுக்கை . திருப்பாற்கடலாகவு 
மாம் . 

( 40 ) 


- 


அரு.-- எண்பதாம்பாட்டு.- விடத்தரவை - விஷத்தையுடைய 
சென்கையாலே க்ருபாவிஷயம் தோஷயுத்தமென்றபடி வல்லாளன் - 
ஜ்ஞாநாதிக்யத்தால் வந்த மிடுக்கு . 

மேலுக்கவதாரிகை யருளிச்செய்கிறார் . ( நக்ஷனாசி - நக்ஷமாமி 
இத்யாதி )-என்றவரையே . " வய தாடி - வத்யதாம் " என்றவரையே, 
ஆளமர்வென்றி யடுகளத்து ளஞ்ஞான்று 
வாளமர்வேண்டி வரை நட்டு - நீளரவைச் 
சுற்றிக்கடைந்தான் பெயரன்றே , தொல் நரகைப் 
பற்றிக்கடத்தும் படை . 

( அக ) 
ப.உ. - ஆள் - ஜனங்களால் , அமர் - பொருந்தின, வென்றி - ஜய 
த்தையுடைய , அடுகளத்துள் - யுத்தஸ்தாநத்தில் , 

- அஞ்ஞான்று 
அக்காலத்தில் , வாள் - ஒளியையுடைய , அமர் - யுத்தத்தை , வேண் 
டி - அபேக்ஷித்து , வரை - ( மந்தரமென்கிற ) மலையை , நட்டு - நாட் 
டி , 

நீண்ட , அரவை - (வாஸுகியாகிற ) ஸர்பத்தை, சுற்றி - 
சூழ்த்து , கடைந்தான் - மதித்தவனுடைய , பெயரன்றே - திருநாம 
மன்றோ, தொல் - அநாதியான , நரகை - நரகத்தை , பற்றி - பிடித் 
துக்கொண்டு போய் , கடத்தும் - தாண்டிவைக்கும் , படை - ஸாதநம் . 

வ்யா.- அவ.- எண்பத்தோராம் பாட்டு .- ( ஆளமர் ) ப்ரயோ 
ஜநாந்தரபார்க்குங்கூட உடம்பு நோவக் கடலைக்கடைந்து அம்ருதம் 
கொடுத்து அவர்களைச் சாவாமல் காத்தவனுடைய பேரன்றோ 
அநாதியான நரகத்தினின்றும் கைப்பிடித்தேறவிடும் பரிகரமென் 
கிறார் . 

( ஆளமரித்யாதி ) அமர்ந்து - நிறைந்து . ஆள் நிறைந்து வென்றி 
யையுடைத்தாய் முடிப்பதானயுத்தஸ்தலத்திலே. ( வாளமர்வேண்டி ) 
மதிப்புடைத்தான பூசலை வேண்டி மந்தரத்தை நட்டு ( அஞ்ஞான்று ) 
அஸுரர் தேவர்களை முறித்து வாயிலிட்டுச் செல்லுகிறவன் .ம . ( வா 
ளித்பாதி ) தேவர்களுக்கு மதிப்பும் ஆயுள்ஸு முண்டாகும்படி . 
(நீளரவை ) சேதநத்தை பற்றிக் கடத்தும்படை ) அள்ளியெடுத்துக் 


நீள் 


க 20 


முதற்றிருவந்தாதி அஉ - பா.- படையாரும் . 
கொடுபோய் பரமபதத்திலே வைக்கும் . ( பற்றி ) " அல்லேன் " என்றா 

( அக ) 


லும் விடாது. 


அரு.- எண்பத்தோராம்பாட்டு.- " வாள் என்று ஒளியாய் , அத் 
தாலமதிப்பை யுடைத்தாசை , தேவர்களுக்கு வெற்றியையுடைய பூச 
லென்றபடி . அமர் - பூசலாதல் , ஆயுஸ்ஸாதல் . படை - ஸாதகம் . ( அக ) 


படையாரும் வாள்கண்ணார் பாரசி நாள் , பைம்பூந் 
தொடையலோ டேந்திய தூபம் - இடையிடையில் 
மீன்மாய மாசூணும் வேங்கடமே , மேலொருநாள் 
மான்மாய வெய்தான் வரை . 

( அஉ ) 


ப - உ .-- படை - (வேலென் கிற ) ஆயுதத்தோடு , ஆரும் - ஸமாக 
மான , வாள் - ஒளியையுடைய , கண்ணார் - நேத்ரங்களையுடையபெ 
ண்கள் , பாரசி நாள் - த்வாதசியன்றைக்கு , பை - அழகிய , பூ - புஷ்பங் 
களுடைய , தொடையலோடு - மாலைகளோடு கூட , ஏந்திய - தரித்த , 
தூபம் - புகையானது , இடையிடையில் - நடுநடுவே , மீன் - நக்ஷத் 
ரங்களோடுகூடின ஆகாசம் , மாய - மறையும்படி , மாசூணும் - அழுக் 
கடையும்படி பண்ணாநிற்கும் , வேங்கடமே - திருமலையே , மேலொரு 
நாள் - முன் பொருகாலத்தில் , மான் - மான் என்னும் மருகம் , மாய 
மடியும்படி , எய்தான் - அடித்தவனுடைய , மலை - பர்வதம் . ( அஉ ) 


வ்யா . -- எண்பத்திரண்டாம்பாடு .-- ( படையித்யாதி ) வாள்போ 
ன்ற ஒளியையுடைத்தான கண்களையுடையரான ஸ்த்ரீகள் . ( பாரசி 
நாள் ) த்வாதசி நாள் . ( பைம்பூமித்யாதி ) அழகிய தாகத்தொடுத்த 
மாலையோடே யேந்தின தூபம் . (இடையிடையிலித்யாதி ) பூக்களோ 
டேகூடின புகையானது , ஆகாசத்திலே கலக்கத்தோற்றின நக்ஷத் 
ரங்களை மாசூணப்பண்ணாநின்றது . ( மேலொருநாளித்யாதி ) பண் 
டொருநாள் சாக்ஷஸன் மாயாம்ருகமாய்வர , இத்தைப் பிடித்துத் 
தரவேணும் " என்று பிராட்டியருளிச்செய்தது மறுக்கமாட்டாமே 
அத்தை முடித்தவனுடையமலை . 


அவ .-- இ பாட்டாலே ஸர்வஸமாஸ்ரயணீயத்வமும் ஆரித 
பாரதந்தர்யமுஞ் சொல்லுகிறது . 


கஉக 


முதற்றிருவந்தாதி அக - பா . - வரைகுடை , 
( வாள்கண்ணார் ) தங்களைச் சிலர் ஆஸ்ரயிக்க விருக்குமவர்கள் . 
( மீன்மாய ) ஆகாசந் தோற்றாதபடி பூக்களும் புகையுமாகத் தோற்று 
கை . (மானித்யாதி ) பிராட்டிக்கு நியாம்யனானாற்போலே நியாம்யனா 
ய்ப்புக்கு , தன்ன நர்த்தமென்று மீளாது கார்யஞ்செய்யுமவன் . ( அஉ ) 

அரு.- எண்பதிரண்டாம்பாட்டு.- பார் - பூமி . அசிநாள் என் 
கையாலே ( த்வாதசிநாள் ) என்கிறது . 

( அஉ ) 


வரைகுடை தோள்காம்பாக ஆநிரைகாத்து , ஆயர் 
நிரைவிடையேழ் செற்றவாறென்னே - உரவுடைய 
நேராழியுட்கிடந்து நேரா நிசாசரர் மேல் 
பேராழி கொண்டபிரான் 

( அங ) 
ப - உ.- உரவுடைய பலத்தையுடைய, நீர் - ஜலத்தையுடைய , 
ஆழியுள் - ஸமுத்ரத்துக்குள் , கிடந்து - பள்ளிகொண்டு , நேரா - 
எதிரிட்ட , நிசாசரர்மேல் - அஸுரர்களான மது கை டபர்கள் மேலே , 
பேர் - பெரிய , ஆழி - சக்ரத்தை , கொண்டான் - எடுத்த , பிரான் - 
உபகாரகனே ! வரை - மலை , குடையாக - சத்ரமாகவும் , தோள் - 
புஜம் , காம்பாக - ஆதாரதண்டமாகவும் ( செய்து ) , ஆநிரை - பசுக் 
கூட்டங்களை , காத்து -ரக்ஷித்து , ஆயர் - இடையரை ( முன்னிட்ட ) , 
நிரை - திரண்ட , விடையேழ் - எழுஎருதுகளையும் , செற்றவாறு - 
அழித்தப்ரகாரம் , என்னே - எங்ஙனே . 

( அங ) 
வ்யா . - எண்பத்து மூன்றாம்பாட்டு.- ( வரையித்யாதி ) மலை குடை 
யாகவும் , தோள்காம்பாகவும் , பசுக்களைக்காக்க . ( ஆயரித்யாதி ) நப் 
பின்னைப்பிராட்டிக்கு ப்ரதிபந்தகமான ஏழுவருஷபத்தையும் முடித்த 
படி எங்ஙனே . ( உரவுடைய வித்யாதி ) ( உரவு " என்று மிடுக்குக்குப் 
பேர் . ஸர்ப்பமென்றுமாம் . திருப்பாற்கடலிலே கிடந்து . ( நேராவித் 
யாதி ) எதிரான மதுகைட்பர் மேலே திருவாழியை வாங்கின உபகா 
ரகன் . இத்தால் ஆய்ரிதர்க்கு விரோதம் வந்தபோது தன்னுடம்பு 
நோவக் கார்யம் செய்யுமென்றபடி . 


ஒருசெயலேயோ. (வரையித்யாதி ) வந்ததுக்குத் தக்கது கொ 
ண்டு கார்யஞ்செய்வதே . (உரவுடைய நீர் ) * முதுநீர் . ( பேராழியித் 

முதுநீர் - வலிவையுடையஜலம் 


கஉஉ 


முதற்றிருவந்தாதி அச - பா .-- பிரான் . 


யாதி ) கையில் திருவாழியைக்கொண்டு, இந்த்ரன் நோவாதபடி உன் 
தோள் நோவ ரக்ஷிப்பதே . 

( அங ) 


அரு.- எண்பத்து மூன்றாம்பாட்டு - மேலுக்கவதாரிகை யரு 
ளிச்செய்கிறார் ( ஒரு செயலேயோ வென்று ) . 

( அங ) 


பிரானுன் பெருமை பிறராரறிவார் 
உராயுலகளந்த நான்று - வராகத் 
தெயிற்றளவு போதாவாறென்கொலோ , எந்தை 
யடிக்களவு போந்தபடி 

( அச ) 


ப - உ.- பிரான் - உபகாரகனே ! உராய் - ஸ்ரமமின்றி , உலகு 
பூமியை , அளந்தநான்று - ஆக்ரமித்த காலத்தில் , எந்தை - என்ஸ் 
வாமியான உன்னுடைய , அடிக்கு - பாதத்துக்கு , அளவுபோந்த - 
ப்ரமாணமாய்ச் சரிப்பட்ட , படி - பூமியானது , வராகம் - ஏனமான 
உன்னுடைய , எயிற்றளவும் - கொம்புக்கும் , போதாவாறு - பூர்ண 
மாகாதபடி , என்கொலோ - எங்ஙனே!. ( ஆனபின்பு ), உன் - உன்னு 
டைய , பெருமை - ஆதிக்யத்தை, பிறர் - வேறொருவர் , ஆர் - எவர் - 
அறிவார் - தெரிந்து கொள்வர்கள் . 

( அச ) 
வ்யா.- எண்பத்து நாலாம்பாட்டு . - ( பிரானித்யாதி ) உபகாரக 
னான வுன்னுடைய பெருமையை வேறுசிலராலறியப்போமோ. 
( உராயித்யாதி ) " உராய் என்று , பட்டர் " அநாயா ஸேந அளந்த 
வன்று என்றருளிச்செய்தார் . உலாவியென்று மாம் . பூமியிலே 
பொருந்த விட்டென்னிலுமாம் . ( எந்தையடிக்களவு போந்தபடி 
வராகத்தெயிற்றளவு போதாவாறென்கொலோ ) ஒரு நாள் திருவடிக் 
குள்ளடங்கியது 

திருவெயிற்றுக்குப் போந்ததில்லை யென் கிறது . 
ஷ்யத்தினளவன்று ரக்ஷகன் பாரிப்பு . நானொருவனுமே உன் 
குணங்களிலே குமிழ் நீருண்ணாநின் றேன் . 

( அச ) 


அரு.- எண்பத்து நாலாம்பாட்டு.- உராய் - அநாயாஸமாதல் ; 
உரோசியென்றாய் - பூமியிலே பொருந்த விட்டென்னுதல் . என் 
கொலோ - பிறராரறிவார் என்கையாலே ( நானொருவனுமேயென் 
கிறது ) . 

( அச ) 


முதற்றிருவந்தாதி அரு - பா ,-படிகண்டு . 


கஉக 


படிகண்டறிதியே பாம்பணையினான் , புள் 
கொடிகண்டறிதியே கூறாய் - வடிவில் 
பொறியைந்து முள்ளடக்கிப் போதொடு நீ ரேந்தி 
நெறி நின்ற நெஞ்சமே நீ . 

( அரு ) 


ப - உ . --நெஞ்சமே - மநஸ்ஸே ! பொறியைந்தும் - இந்திரியங் 
களைந்தையும் , வடிவில் - சரீரத்தினுடைய , உள் - உள்ளே, அடக்கி 
நியமித்து , போதொடு - புஷ்பங்களோடு கூடி , நீர் - ஜலத்தை , ஏந்தி 
தரித்து , நெறி - வழியில் , நின்ற - ஸ்திரமான , நீ - நீ , பாம்பணை 
யினான் - திருவநந்தாழ்வானைப் படுக்கையாக வுடையவனுடைய , புள் 
பக்ஷியாகிற , கொடி - த்வஜத்தை , கண்டு - பார்த்து , அறிதியே 
அநுபவித்தாயோ ? படி - திருமேனியை , கண்டறிதியே - பார்த்தது 
பவித்தாயோ ? ( இல்லையே என்று கருத்து ). 

( அரு ) 


வ்யா - அவ.- எண்பத்தைந்தாம்பாட்டு.- " பிறராரறிவார் " * என் 
பாரைத்தம்முடைய திருவுள்ளம் நானறிந்திருக்க வென்ன ; நீயும் இந் 
த்ரிய ஜயம்பண்ணி ஆஸ்ரயணத்திலே யிழிந்தாயல்லது ஸாக்ஷாத் 
கரித்தாயோ வென்கிறார் , 


(படியித்யாதி ) திருமேனி கண்டறிதியோ. (பாம்பணையித்யாதி ) 
அவனுடைய படுக்கைகண்டறிதியோ . ( கூறாய் ) சொல்லாய் . ( வடிவி 
லித்யாதி ) சரீரத்தில் இந்திரியங்களைந்தையு மடக்கி . வடிவில்லாத 
இந்திரியங்களை யடக்கி யென்றுமாம் . " கண்டவாதிரிந்த தொண்ட 
னேன் " என்னுமாப்போலே என்னவுமாம் . ( போதொடித்யாதி ) புஷ் 
பாத்யுபகரணங்களைக்கொண்டு ஆய்ரயணத்திலே யிழிந்தாயித்தனை 
யிறே நீ , 


நாமறியா திருக்கப்பெற்றபடி யென்னென்ன ; திருவுள்ளத்தைக் 
குறித்து,(வடிவில் பொறியைந்து முள்ளடக்கி )வடிவிலே-உடம்பிலே 
யடக்கி . வடிவில்லாதபடி ஒருபடிப் பட்டிராதென்றுமாம் . ( அரு ) 


அரு.- எண்பத்தைந்தரம்பாட்டு - புட் கொடிகண்டறிதியே - 
கண்டாயோ ? இல்லை யேயென்றபடி . வடிவு - ஸ்வபாவமாய் அத்தால் 

( பா ) * என்றவாறே , 


கஉச 


முதற்றிருவந்தாதி அசு - பா .-- நீயும் . 


ஒரு படிப்பட்டிராமை . இத்தையருளிச்செய்கிறார் , ( கண்டவாதிரி 
ந்தவித்யாதி ). 


மேலுக்கவதாரிகை யருளிச்செய்கிறார் (நாமறியாதிருக்கப்பெற் 
றபடி யித்யாதி ) , 

( அரு ) 


நீயும் திருமகளும் நின்றாயால் , குன்றெடுத் துப் 
பாயும் பனிமறைத்த பண்பாளா - வாசல் 
கடைகழியா வுட் புகா காமர்பூங் கோவல் 
இடைகழியே பற்றியினி 

( அசு ) 
ப - உ .-- பாயும் - மேலேவிழுகிற , பனி - மழையை , குன்றெடு 
த்து - மலையைத் தூக்கி , மறைத்த - தடுத்த, பண்பாளா - ஸொலப்ய 
குணமுடையவனே ! வாசற்கடை - வீட்டுக்கு வெளிப்ரதேசத்தில் , 
கழியா - போகாமலும் , உள்புகா - உள்ளே போகாமலும் , காமர் - 
அலங்காரமான , பூ - அழகிய , கோவல் - திருக்கோவலூருடைய , 
இடைகழி - மத்யப்ரதேசத்தை , பற்றி - அவலம்பித்து , நீயும் - நீ 
யும் , திருமகளும் - பிராட்டியுமாக , இனி - இப்போது , நின்றாய் 
இருந்தாயே ! ஆல் - ஆச்சர்யம் . 

(அசு ) 


வ்யா.- அவ.- எண்பத்தாறாம்பாட்டு , - ( நீயும் ) இவர் , தம்மு 
டைய திருவுள்ளத்தைக் குறித்து , " ஸாக்ஷாத்கரித்திலையிறே " என்னத் 
தரியானிறே அவன் . 


( நீயுமித்யாதி ) தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் என் 
னடியாரது செய்யார் " என்ற நீயும் , உன்னுடைய பரிகரம் நலியப் 
புக , “ நகஜி நாவராய தி - நகச்சிக்காபராத்ய தி " என்ற அவளு 
மாய் நின்முயால் . ( குன்றித்யாதி ) உடம்பிலேவிழப்புக்க மழை 
யை மலையையெடுத்துப் பரிஹரித்த நீர்மை போலே யிருந்தது 
போது நெருக்கு . அபேக்ஷிதமாக நெருக்கினபடி . ( வாசலித்யாதி 
இடைகழிக்கு உள்ளும் புறம்பும் காட்டுத் தீபோலே யிராநின்றது . 
காமுகரானவர்கள் உகந்த விஷயத்தினுடைய கண் வட்டம் விட்டுப் 
போகமாட்டாதாப்போலே . (இனி) இப்போது . இனி திருக்கோவலூ 


முதற்றிருவந்தாதி அஎ - பா.-- இனியார் . 


க உரு 


ரிலே நிற்கிறது கர்மபலா நுபவத்துக் கன்றிறே. ஸம்ஸாரிகளை நாக 
த்தில் புகாமல் காக்கவிறே . 


உனக்கு 


( நீயுமித்யாதி ) ஆம்ரிதரக்ஷணத்தில் முற்பாடனான நீயும் “ சுமா 
கஜேமசிவாஜி அக்ர தஸ்தேகமிஷ்யாமி என்று 
முற்படும் பிராட்டியும் . ( பண்பாளா ) அன்று அங்ஙனே உதவினாய் . 
( கடைகழியாவுள் புகா ) அங்கு அவர்களாபத்துத் தீர்த்தான் ; இங்கு 
தன்னாபத்து தீர்த்தபடி . புறம்பு காட்டுத்தீயோ டொக்கும் . ( அசு ) 


அரு.-- எண்பத்தாறாம்பாட்டு .-- இடை கழிக்குப் புறம்பு ஸம் 
ஸாரிகளும் , உள்ளே உபாஸகனான ருஷியுமாகையாலே, அநந்யப்ர 
யோஜநரான ஆழ்வார்கள் பற்றியிருக்கிற இடைகழியைப் பற்றி நின்றா 
னென்றபடி . " இனி என்று மேலில் பாட்டைப்பற்றவருளிச்செய்கி 
றார் (திருக்கோவலூரித்யாதி ) இன்று இங்ஙனே உதவினாய் . ( அசு ) 


இனியார் புகுவா ரெழுநரகவாசல் 
முனியாது மூரித்தாள் கோமின் - கனிசாயக் 
கன்றெறிந்த தோளான் கனைகழலே காண்பதற்கு 
நன்கறிந்த நாவலம் சூழ் நாடு . 

அஎ ) 


ப -உ .-- கனி - (விளவின் ) பழம் , சாய - விழும்படி , கன்று - 
வத்ஸத்தை , எறிந்த - வீசிப்பொகட்ட , தோளான் -புஜங்களையுடைய 
வனுடைய , கனை - ( ஆபரண ) த்வநியையுடைய , கழல் - திருவடி 
களை , காண்பதற்கு - ஸாக்ஷாத்கரிக்கைக்கு , நாவல் - நாவல்மரத் 
தின் சாயையிலிருக்கிற , சூழ் - விசாலமான , நாடு - தேசம் ( ஜம்பூத் 
வீபம் ) , நன்று - செவ்வையாய் , அறிந்தது - (உபாயத்தை ) தெரிந்து 
கொண்டது ; ( ஆனபின்பு ) , எழு - ஏழுவிதமான, நரகம் - நரகத்தி 
னுடைய , வாசல் - த்வாரங்களில் , இனி - இதுக்கு மேல் , புகுவார் - 
நுழைவர்கள் , யார் - எவர் ; முனியாது - கோபித்துக்கொள்ளாமல் , 
மூரி - த்ருடமான , தாள் - பூட்டை , கோமின் - பூட்டுங்கோள் . ( அஎ ) 

வ்யா - எண்பத்தேழாம்பாட்டு.- (இனியித்யாதி ) " எழுதரகவா 
சல் ” என்கிறது- கிளர்த்தியை யுடைத்தான நரகமென்னவுமாம் ; ஏழு 
வகை நரகமென்னவுமாம் . ( முனியாது ) யமபடருடைய கோபத்து 


கஉசு 


முதற்றிருவந்தாதி அஅ - பா.- நாடிலும் . 


க்கு இனி பலமில்லை யென்கிறது . ( மூரித்தாள் கோமின் ) இனிப்புகு 
வாரில்லை ; மிடுக்குடையதாளைக் கோவுங்கோள் . (கனிசாய வித்யாதி ) 
" கனை கழல் " என்றது - இலக்கைக்குறித்து நடக்கிற போது திருவடிக 
ளினாபரணத்வ நியை ஜம்பூத்வீபமானது நன்றாகவறிந்தது . நன்றாகவ 
றிகை - ஸம்ஸாரத்தினின்றும் போகோமென்றிருக்கை, உகந்தருளின 
தேசமிங்குண்டாயிற்றே யென்று அஸுயைபண்ணாதே பொறுத்திரு 


கை . 


மறு 


(இனியித்யாதி ) எங்கள் பாதத்துக்கு அழிவு சொல்லுவதே என்று 
பொடியாதே . ( கனை கழல் ) ஆபரணவொலி . ( நாவலம் ) ஜம்பூத்வீபம் .. 
வணகாயாணி சாப - தௌ - ஏகாந்தரணிமாட்ரிதௌ " ஒரு படுக் 
கையிலே யிருப்பார்க்கு பயமுண்டோ. 

( அஎ ) 
அரு.- எண்பத்தேழாம்பாட்டு , - கீழ்வாக்யத்தை விவரிக்கி 
றார் ( உகந்தருளின தேசமித்யாதி ). " அஸூயை " என்றது - பகவத் 
த்விட்டுக்களாகையாலே திவ்ய தேசத்தை விட்டு தேசாந்தரத்தேபோ 
தல் ; அங்கொரு அதிசயங்கண்டால் ப்ராண த்யாகம் பண்ணுதல் . 
பொடியாதே - ஆழ்வாரைப்பொடியாதே . திவ்யதேசமுள்ள நாட்டி 
லிருப்பு மாத்ரம் போருமோவென்ன ; அருளிச்செய்கிறார் ( கா 
யாணி - ஏகாந்தரணிம் ; இத்யாதி) . 

( அஎ ) 
நாடிலும் நின்னடியே நாடுவன் , நாடோறும் 
பாடிலும் நின்புகழே பாடுவன் - சூடிலும் 
பொன்னாழி யேந்தினான் பொன்னடியே சூடுவேற்கு 
என்னாகி லென்னே யெனக்கு . 

( அஅ ) 


ப - உ .-- நாடிலும் - விரும்பினாலும் , நின் 

உன்னுடைய , அடி 
யே - பாதத்தையே , நாடுவன் - விரும்புவன் ; நாடோறும் - ப்ரதிதிக 
மும் , பாடினும் - ஸ்தோத்ரம்பண்ணினாலும் , நின்புகழே - உன்னு 
டைய கீர்த்தியையே , பாடுவன் - துதிப்பன் ; சூடிலும் - சிரஸ்ஸில 
ணிந்தாலும் , பொன் - அழகிய , ஆழி - சக்ரத்தை , ஏந்தினான் - தரித் 
தவனுடைய , பொன் - அழகிய , அடியே- பாதங்களை யே , சூடுவேற் 
கு - தலையில் தரிக்கப்பட்டவனான , எனக்கு - எனக்கு , என்னாகில் 
எப்படியானால் , என் - என்ன . 

( அஅ ) 


முதற்றிருவந்தாதி அக - பா . - எனக்காவார் . 


கஉஎ 


வ்யா.- எண்பத்தெட்டாம்பாட்டு - ( நாடிலுமித்யாதி) நினைக்கி 
லும் உன் திருவடியையே நினைப்பன் . எப்போதும் பாடிலும் உன்னு 
டைய புகழையே பாடுவன் . ( சூடிலுமித்யாதி ) ஒன்றைச் சூடிலும் 
திருவாழியேந்தின உன்னுடைய விலக்ஷணமான திருவடிகளைச் 
சூடாநின்ற வெனக்கு பரமபதத்திலே போனாலும் வாங்மனஃகாயங் 
கள் அங்கே ப்ரவணமாகையாகச் செய்வது ; அது இங்கே பெற்றேனா 
கில் எனக்கு இங்கே யிருக்கை நல்லதென்கிறார் . அவன் படிக்கு 
ஸம்ஸாரிகள் படியைப்பார்த்தால் யமனுக்கு அவகாசமுண்டாயி 
ருந்தது . 

தே நகெதீவைது - தேநமைத்ரீபவது என்றும் 
" யவா- யதிவா " என்றும் சொல்லத் தலையறுப்புண்டிலனோ. ( பொன் 
னடியே ) இதுவே ப்ரயோஜநமாக வாக்காயங்களை யொழிய நினைக்கி 
லும் . ( என்னாகிலென்னே யெனக்கு ) நாட்டார் நரகம்புகிலென் தவிரி 
லென் . ஆரானுழ.. 

( அஅ ) 
அரு.- எண்பத்தெட்டாம்பாட்டு.- " சூடுவேற்கு என்றது 
மாநஸமாகச்சூடுகையைச்சொல்லி , இப்படி மா நஸமாகச்சூடுவார் 
க்கு என்று பரகதமாக்குகிறார் ( அவன் படிக்கித்யாதி ) . இப்படி 
நினைத்தமட்டிலே அவனைப்பெறலாயிருக்க அதுவும் செய்யாமையா 
லேயமனுக்கு அவகாச முண்டென்றபடி . 


கள் படி 


இப்படி அல்பாநு கூலயத்திலே அவன் கார்யம் செய்யலாயிருக்க 
இழந்த பேருண்டோ வென்ன ; அருளிச்செய்கிறார் ( தே நெெசதீ 
தேநமைத்ரீ இத்யாதி) . சூடுகை - மா நஸப்பற்றாக்கி யருளிச்செய் 
கிறார் ( வாக்காயங்களை யித்யாதி ) . ( எனக்கு என்னாகிலென் ) இப்படி 
அல்பாநுகூல்யத்திலே பெறலாயிருக்க இத்தை இழக்கிற ஸம்ஸாரி 

எனக்கு ஏதானால் தாவிலை . அத்தை யாராயக்கார்ய 
மில்லை என்றபடி . ஆரானுழ - இப்படி ஆர்தான் பிறருக்குத் துக்கப் 
படுவாரென்றபடி . 

( அஅ ) 
எனக்காவா ராரொருவரே, எம்பெருமான் 
தனக்காவான் தானே மற்றல்லால் - புனக்காயாம் 
பூமேனிகாணப் பொதியவிழும் பூவைப்பூ 
மாமேனி காட்டும் வரம் . 

( அகூ ) 
ப -உ.- எனக்கு - எனக்கு , ஆவார் - ஒப்பாவார் , ஆரொருவ 
ரே - ஒருவராகிலும் ஆருண்டு ; எம்பெருமான் - ஸர்வேஸ்வான் , தா 


கஉஅ 


முதற்றிருவந்தாதி அகூ - பா.- எனக்காவார் . 


னே - ஸ்வயமே , தனக்கு - தனக்கு , ஆவானல்லால் - ஒப்பாமல்லது ,, 
மற்று - எனக்கொப்பாவனோ ? புனம் - தன்னிலத்திலிருக்கிற , கா 
யாம்பூ - காயாம்பூவினுடைய, மேனி - நிறமும் , காண - பார்க்கப் 
பார்க்க , பொதியவிழும் - மலரும் , பூவைப்பூ - பூவைப்பூவினுடைய , 
மேனி - நிறமும் , மா - பல்லாக்யமான, மேனி - விக்ரஹத்தை , வரம் 
நன்றாக , காட்டும் - தர்சிப்பிக்கும் . 

( அசு ) 


வ்யா . - எண்பத்தொன்பதாம்பாட்டு - ( எனக்கித்யாதி ) என்னோ 
டொப்பா ரொருவருமில்லையிறே என்னவுமாம் . எனக்காவா ரெவரெ 
ன்னவுமாம் . என்னோடொப்பா சொருவருமில்லை யென்று நீர்சொல் 
லுவானென் ; பரமசேதநனுண்டே யென்னில் ; ( எம்பெருமானித்யா 
தி ) என்னோடொத்தா ரில்லையென்றே னித்தனையல்லது , எம்பெரு 
மானுடைய உயர்த்தியில்லை யென்றேனோ. நீர் என்னோடொப்பா 
ரில்லையென்று சொல்லிற்று எத்தாலே யென்னில் ; அவனோடு ஸத்ரு 
சமான பதார்த்தங்கள் வர்த்திக்கிற தேசத்திலே நின்றேன் ; ஓரடிய 
ன்றோ குறைய நின்றது . அவன் என்று ஸாக்ஷாத் கரிக்கு மத்தனை 
யன்றோ வேண்டுவது . ( புனக்காயாம் பூமேனி ) புனத்திலே நிற்கிற கா 
யாம்பூமேனியை . (காணப்பொதிய விழும்பூவைப்பூ ) காணக்காண 
அலராநின்ற பூவைப்பூ . இவையிரண்டு மவனுடைய வரமானமா மே 
னியைக் காட்டா நின்றது . நாட்டார்க்கு நினைக்கையிலுள்ள வருத் 
தம் போரும் எனக்கு மறக்க . நானுமொருவனே. வரமாக - தன்னி 
லும் விசதமாக வென்றுமாம் . 

( அக ) 


அரு.- எண்பத்தொன்பதாம்பாட்டு , - எனக்குஹிதபார் எவர் , 
ஈய்வானை யொழிய வொருவருமில்லை யென்று இரண்டாமர்த்தம் ; 
ஸத்ருச பதார்த்தம் - காயாம்பூ முதலானவை . அவற்றை 

அவற்றைக்கண்டு 
தரிக்கலாயிருக்கையாலே என்னோடொப்பாரில்லை யென்றபடி . அவ 
ற்றைக்கண்டு தரிக்கப் போமோ , அவனைக் காணவேண்டாவோ வெ 
ன்ன ; அருளிச்செய்கிறார் , ( ஓரடியன் மேவித்யாதி ) . குறை - ப்ர 
த்யக்ஷமாக அவனைக்காணாமை . ஆனால் வேணதுளதென்ன ; அரு 
ளிச்செய்கிறார் ( அவனென்றித்யாதி ). ஸத்ருச பதார்த்தங்களை அவ 
னாகக்கொண்டு ஸாக்ஷாத்கரிக்கு மத்தனை யென்றபடி . ( பொதியவி 
ழும் ) கண்பொதிய - கண்காணவென்றபடி . பூக்கள் காட்டுகையா 
லேமறக்கவருமை . 

( அக.) 


முதற்றிருவந்தாதி கூ 0 - பா.- வரத்தால் . 


கஉகூ 


வரத்தால் வலி நினைந்து மாதவநின் பாதம் 
சிரத்தால் வணங்கானா மென்றே - உரத்தினால் 
ஈரரியாய் நேர்வலியோ னாய விரணியனை 
ஓரரியாய் நீயிடந்த தூன் . 

( FO ) 
ப - உ .-- மாதவ - கூரிய பதியானவனே ! ஈர் - பிளக்கப்பட்ட , 
அரியாய் - சத்ருவாய் , கேர் - எதிரில் ( நிற்கவல்ல ) , வலியோனாய 
பலவானான , இரணியனை - ஹிரண்யகசிபுவை , ஓர் - ஒப்பற்ற , அரி 
யாய் - ஸிம்ஹமாய் , உரத்தினால் - பலத்தாலே , ஊன் - கொழுத்த 
( உடம்பை ), நீ - நீ , இடந்தது - கிழித்தது , வரத்தால் - ( தேவர்களு 
டைய ) ஆசீர்வாதத்தால் ( வந்த ) , வலி - பலத்தை , நினைந்து - எண் 
ணி , நின் - உன்னுடைய , பாதம் - திருவடிகளை , சிரத்தால் - தலை 
யால் , வணங்கானாம் - தொழா தேயிருந்தான் , என்றே - என்றோ!. ( ) 


வ்யா.- அவ .--தொண்ணூறாம் பாட்டு .-- ( வரத்தால் ) நரவிம்ஹ 
ரூபியான ஈஸ்வானுடைய ஆஸ்ரித விரோதி நிரஸ சீலத்தையும் 
வாத்ஸல்யத்தையுமநு ஸந்திக்கிறார் . 


( வரத்தால்வலி நினைந்து வரத்தாலே தனக்கு மிடுக்குண்டாக 
நினைத்தானல்லது வரங்கொடுத்தவர்கள் சக்தி பகவத தீரு மென்றறிக் 
திலன் . ( மாதவ ) வரங்கொடுத்தவர்களாலும் வணங்கப்படுமவன் . 
( நின்பாதமித்யாதி ) அவனிழவுக்கு வெறுக்கிறார் . (உரத்தினாலீரரி 
யாய் ) மிடுக்காலே ஈரப்படும் அரியானவன் - சத்ருவான வன் , பெரிய 
சத்ருவென்றுமாம் . ( நேர்வலியோன் ) நேரே வலியான ஹிரண்யனை . 
( ஓரரியாய் நாட்டில் நடையாடும் ஸிம்ஹமன்று . தன்னுடைய இச் 
சையாலே பிறந்த ஸிம்ஹமென் றுமாம் . ஓரப்படும் அரியாய் - எல்லா 
ரும் தயாநம்பண்ணும் ஸிம்ஹமென்று மாம் . 


(வரத்தால் ) தேவர்கள் வரத்தை மிடுக்காக நினைத்தான் . வண 
ங்குவித்துக்கொள்ளும் விஷயமிருக்கும்படி. (வணங்கானாமென்றே) 
பிள்ளை பக்கல் பரிவு தப்பச் செய்தோம் . என்னாமென்றுமாம் . உன் 
வஸ்து அழியாமைக்கென்று மாம் . ( ஈரரி ) பெரிய சதரு . (ஓரி) ஸிம் 
ஹங்களில் ஒப்புப்பிடிக்க வொண்ணாது . 


5 எ 


கங O 


முதற்றிருவந்தாதி கூக - பா.- ஊனக்குரம்பை. 
அரு.- தொண்ணூறாம்பாட்டு .- " ஓர் " என்று - விசாரமாய் 
(இச்சையாலே யென்றது ) . பரிவு தப்பச் செய்தோம் - பரிவு தப்பும் 
படி தண்டித்தோமே யென் னுமநுதாபமில்லாதவனென்னுதல் ; வண 
ங்காமையாலே தன் வஸ்துவான ஹிரண்யனுக்கு ஸ்வரூபநாசம் 
வாராமைக் சென்னுதல் . விரோதியான சரீரத்தைப் போக்கினானெ 
ன்ஏறபடி . 

( 10 ) 
ஊனக் குரம்பையி லுள் புக் கிருள் நீக்கி 
ஞானச் சுடர்கொளீஇ நாடோறும் - எனத் 
துருவா யுலகிடந்த வூழியான் பாதம் 
மருவாதார்க் குண்டாமோ வான் . 

( கூக ) 
ட - உ.- ஊன - மாம்ஸமயமான , குரம்பையில் - சரீரமாகிற 
குடிசையில் , உள்புக்கு - உள்ளே நுழைந்து , இருள் - அஞ்ஞாநத் 
தை , நீக்கி - போக்கி , நானம் - ஞானமாகிற , சுடர் - விளக்கை, 
கொளீஇ - ஏற்றி , ஏனத்து - வராஹத்தினுடைய , உருவாய் - ரூபத் 
தையுடையனாய்க்கொண்டு , உலகு - ஜகத்தை , இடந்த - பிரித்தெடு 
த்த , ஊழியான் - ப்ரளயகாலத்தில் வர்த்திக்கிறவனுடைய , பாதம் - 
திருவடிகளை , நாடோறும் - திருந்தோறும் , மருவாதார்க்கு - கிட்டாத 
வர்களுக்கு , வான் - பரமபதம் , உண்டாமோ - கிடைக்குமோ ? ( கூக ) 


வ்யா.- அவ .-- தொண்ணூற்றோராம்பாட்டு .- (ஊனக் குரம் 
பை ) பரமபதம் ஸ்வயத்தஸாத்யமன்று என்றவோபாதி இச்சையும் 
வேண்டாவோ வென்கிறது. ஹேயத்திலே ஹேயதாபுத்தியும் , உபா 
தேயத்திலே உபாதேயதா புத்தியும் வேண்டாவோ பேற்றுக்கு . 


(ஊனமித்யாதி ) சரீரங் கண்டதெல்லாம் பொல்லாதாயிருக்கச் 
செய்தே ஆபாதப்ரதீதியில் நன்று போலே யிருப்பதொன்றுண்டு; 
அந்தவிருள் சரீரத்தை அவகாஹிக்கப்போம் . ( ஞானச்சுடர்கொளீஇ ) 
ஜ் ஞாநமாகிற விளக்கை ப்ரகாசிப்பித்து . இதனுடைய ஹேயதையும் 
அந்யதா ஜ்ஞாநழும் யதார்த்தஜ்ஞாநத்தாலே போம் . ஆக , யதார்த்த 
ஜ்ஞாக பூர்வகமாக பரஜ்ஞாநம் வேணும் .. ( நாடோறுமித்யாதி ) 
நோவுபட்டபோது உதவினவனாய் இவை யிவ்லாதவன்று தானுண் 
டாய் ரக்ஷிக்குமவனுடைய திருவடிகளில் ருசி யில்லாதார்க்கு மு 
டோ பரமபதம் . (நாடோறும் ) அவன் ஆபிமுக்யம் பண்ணுகிற 


முதற்றிருவந்தாதி கூஉ - பா.- வானாகி 


கஙங 


படியை அநுஸந்திக்க வைமுக்ய சங்கையுண்டோ ? ஜீயர் திரு 
களை ஆஸ்ரயித்திருப்பானொரு வைஷ்ணவன் வர , பேலநாள் வர 
தவிர்த்தாயே " என்றருளிச்செய்ய , " நீர் ஒருகா லருளிச்செய்தபடி 
யைநினைத்திருக்கவமையாதோ " என்ன , " நம்பிக்கை நிலையிலே வர்த் 
திக்கிறதும்மாண்டு , " நாடோறு மேனத்துருவா யுலகிடந்த ஊழி 
யான் பாதம்மருவாதார்க்குண்டாமோவான் என்கிற விப்பாட்டுங் 
கெடுவாய் கேட்டறியாயோ " என்கிறார் . ருசியில்லாதார்க்கும் ஸ்ரீ 
வைகுண்டம் கிடைக்குமோ. 


கீழிற்பாட்டு ருசியுடையவனுக்கு தவினபடி . ( ஊனக் குரம்பை ) 
ஹேயமாய் அல்பமாய் அஸ்திரமாய் அநர்த்தமாய் அகவாய் தெரியா 
தபடி மேலே தோலை வைத்து மினுக்கி , ஆபாதப்ரதீதியில் நன் 
றென்று தோற்றும்படி யிருக்கிற வித்தை உள்ளபடியே அநுஸந்தி 
த்து அபுருஷார்த்தமென்றும் , புருஷார்த்தவிரோதியென்றும் பேசி 
ற்று . " பொய் நின்ற " இத்யாதி , ( ஞானச்சுடர்கொளீ இ ) ப்ரகாரமா 
ன தன்னை ய நுஸந்தித்து ப்ரகாரியான * தாமரையாள் கேள்வ 
வனையே நோக்கி . ( ஏனமித்யாதி ) இத்தலை நினையாதபோதும் நினைத் 
திருந்து நோக்குமவன் . விரோதியான இவ்வாகாரத்தை யன்றோ 
துடைத்தது . ஏனத் துருவாயிடந்த ஞானப்பிரான் ". 

( கூக ) 


அரு.- தொண்ணூற்றோராம்பாட்டு - அவகாஹிக்கை சரீர 
தோஷங்களை பறிகை ஊழியான் ஸம்ஹாரகாலத்திலும் தான் 
உளனாய்ரக்ஷிக்குமவன் . நாடோறும் மருவவேணுமென்னு மதுக்கு ஸ 
ம்வாதமாக வருளிச்செய்கிறார் ( ஜீயரித்யாதி ). நாடோறும் மருவு 
கைக்குப் பண்ணின 

மேதென்ன ; அருளிச்செய்கிறார் 
( இத்தலை யித்யாதி ) . வீரோதியைப்போக்கி உபதேசித்த தெங்கே 
யென்ன ; அருளிச்செய்கிறார் ( ஏனத் துருவாயித்யாதி ) . ( கூக ) 


உபகார 


வானாகித் தீயாய் மறிகடலாய் மாருதமாய் 
தேனாகிப் பாலாம் திருமாலே - ஆனாய்ச்சி 
வெண்ணெய் விழுங்க நிறையுமே , முன்னொருநாள் 
மண்ணை யுமிழ்ந்த வயிறு . 

( கூஉ ) 
ப - உ . -வானாகி 

ஆகாசரூபனாய் , தீயாய் - அக்நிரூபனாய் , 
மறி - அலையெறிகிற , கடலாய் - ஸமுத்ரரூபனாய் , மாருதமாய் - வா 


கங்சு 


முதற்றிருவந்தாதி கூச - பா.- செற்றெழுந்து . 


னளவுக்கு ; வயிகிவி கனாவநே- த்வயிகிஞ்சித்ஸமாபந்நே " என் 
னும் விஷயங்களிலன்று . சய பாஜோஹோதேஜா - அதராமோம 
ஹாதேஜா : " " கொடியவாய் விலங்கின்னுயிர்மலங்கக் கொண்ட சீற் 
றம் ” என்று சரணாகதர்க்குத் தஞ்சமானதனமாவது ஆம்ரிதார்த்த 
மாக ஹிரண்யனைப்பற்றப் பண்ணும் சீற்றம் . 


" எங்ஙனேயுய்வர்தா நவர் நினைந்தால் " என்று நரஸிம்ஹத் 
தைக்கண்ட அஸுரராக்ஷஸஜாதியாகப் படும்பாட்டை அவனைக்க 
ண்ட வது கூலர்படும்படி . 


( வயிறழல ) " சுவாது ஹ ~ நவலய பாக்ஷவோஜே சி 
அஸ்மாந்ஹந்தும் நஸம்சய ராக்ஷஸோப்யேதி " இத்யாதிவத் . தனித் 
தனியே சொல்லில் ஒருவரல்லா வொருவர் பிழைக்கிலுமாம் என்று 
வேர்ப்பற்றிலே நலிய . ( பொறியுகிரால் ) போகத்துக்கு ஏகரந்தமான 
அழகையுடைய அறுகாழியென்னுதல் ; திருவாழி பிடிக்கத்தகும் கை 
யென்னுதல் . ( செற்றுவைத்து வாய்மடுத்ததென் நீ ) ஸங்கல்பம் தவிர் 
ந்து திருவாழி தவிர்ந்து திருவுகிராலே பிளந்து பிணத்தின் முகத்தி 
லே நாமடிக்கொள்வதே . 

( கூகூ ) 


அரு.- தொண்ணூற்று மூன்றாம்பாட்டு - இப்படி பீதராய் 
மங்களாசாஸநம் பண்ணின பேருண்டோவென்ன ; அருளிச்செய் 
கிறார் ( என்றுமென் பிள்ளைக்கித்யாதி ) முடிந்தபின்னும் சீற்றம் மா 
முமைக்குஹே துவை யருளிச்செய்கிறார் ( முடித்தாலித்யாதி ). ஆம்ரி 
தவிரோதமாகக் கொண்ட சீற்றம் அதிகமென்னு மதுக்குப்ரமாண 
மருளிச்செய்கிறார் . ( சுயா 38 - அதராம : - இத்யாதி ). 

மேலுக்கவதாரிகை யருளிச்செய்கிறார் ( எங்ஙனேயுய்வரித்யா 
தி ) . " கலாதுஹன் - அஸ்மாந்ஹந்தும் " என்ற பஹுவசநத்து 
க்குத் தாத்பர்ய மருளிச்செய்கிறார் ( தனித்தனியே யித்யாதி ) . (கங ) 


செற்றெழுந்து தீவிழித்துச் சென்றவிந்த வேழுலகும் 
மற்றிவையா வென்று வாயங்காந்து - முற்றும் 
மறையவற்குக் காட்டிய மாயவனை யல்லால் 
இறையேனு மேத்தாதென் நா . 

( கூச ) 


முதற்றிருவந்தாதி கூரு - பா.- நாவாயில் 


கஙரு 


ப - உ . - எழுந்து - கிளர்ந்து , தீவிழித்து - நெருப்புவிழும்படி 
பார்த்து , சென்ற - ( தன்னிடத்தில் ) சேர்ந்த , இந்தவேழுலகும் - 
இந்த ஏழுலோகத்தையும் , செற்று - அழித்து , மற்று - அதுக்கு 
மேலே , இவையாவென்று - ( அழிந்தவை ) இதுகளென்று , வாய் - 
திருப்பவளத்தை , அங்காந்து - திறந்து , முற்றும் - ஸகலத்தையும் , 
மறையவற்கு - வைதிகரான மார்க்கண்டேயருக்கு , காட்டிய - தர் 
சிப்பித்த , மாயவனையல்லால் - ஆச்சர்ய சக்தியுடையவனையல்லது , 
இறையேனும் - கொஞ்சமும் , என் நா - என்னுடைய , நாக்கு , ஏத் 
தாது - துதியாது. 

( கூச ) 


வ்யா.- அவ.- தொண்ணூற்று நாலாம் பாட்டு .-- ( செற்றெழுந் 
து ) இப்பாட்டு கீழ்ப்பாட்டில் விருத்தாந்தமாகவுமாம் ; இந்த வைய்வ 
ரூப்யம் துர்யோதாஸதஸ்ஸிலே காட்டினதாகவுமாம் ; மார்க்கண்டே 
யபகவானுக்கு இதடையத் தன் வயிற்றிலே யிருந்தபடியைக்காட்டி 
ற்றாகவுமாம் . " தஉவரஹேவ . தவகுக்ஷளஹோ த ந - தத 
பச்யமஹம் ஸர்வம் தஸ்யகுக்ஷெளமஹாத்மந : என்கிறபடியே. 


( செற்றெழுந்து தீவிழித்து ) என்றது - நீயொரு தூதுவரவிட 
வேண்டாவென்று துர்யோதநாதிகளைச் சீறிப்பார்த்தபடியாகவு 
மாம் . ( சென்ற வித்யாதி ) நரகில் பாபகர்மம் போக்குகைக்கென்று 
ஸங்கல்பம் வேண்டா . ( மறையவற்கு ) ஸ்ரீமார்க்கண்டேய பகவா 
னுக்காகவுமாம் ; பீஷ்மத்ரோணாதிகளாதல் . " வலானா – க்ஷவயடி 
ஸாமாந்யலக்ஷ்யா வயம் . (இறையேனும் ) பரவ்யூஹாதிகளில் போ 

( கூச ) 


காது . 


அரு.-- தொண்ணூற்று நாலாம்பாட்டு.- வேண்டா வென்று 
சொன்ன துர்யோதநாதிகள் வதம் ; பீஷ்மாதிகள் கோபித்துப்பாராதே 
ஸாமாந்யமாக ஸாந்தமாகப் பார்க்கைக்கு விஷயமென்றார்கள் . ( வாய் 
அங்காந்து ) துர்யோதச பக்ஷத்தில் பொய்யாஸக வேளையிலேவில்வ 
ரூபத்தைக்காட்டினது . மறையவர்க்கும் வாயை ஆவென்று காட்டு 

( கூச ) 


கை . 


நா வாயிலுண்டே நமோ நாரணாவென்று 
ஓவாதுரைக்கு முரையுண்டே - மூவாத 


கஙசு 


முதற்றிருவந்தாதி கூரு - பா .-- நாவாயில் . 


மாக்கதிக்கண் செல்லும் வகையுண்டே , என்னொருவர் 
தீக்கதிக்கண் செல்லும் திறம் . 

( கூரு ) 


ப.உ.-நா. 


நாக்கு , வாயிலுண்டே - வாயிலே யிருக்கிறதே ; 
ஓவாது - ஓயாமல் , நமோ நாரணாவென்று - நபாநாராயணாயவென் 
று , உரைக்கும் - சொல்லும்படியான , உரை - திருமந்திரம் , உண் 
டே -இருக்கிறதே ; மூவாத-திரும்புதலில்லாத, மா - ஸ்ரேஷ்டமான, 
கதிக்கண் - (மோக்ஷ ) மார்க்கத்தில் , செல்லும் - போகைக்கு , வகை - 
உபாயம் , உண்டே - இருக்கிறதே; ஒருவர் ஒருத்தர் ,தீக்கதிக்கண் - 
துர்மார்க்கங்களிலே , செல்லும் - போகிற , திறம் - ப்ரகாரம் , என் 
எதுவாகலாம் . 


வ்யா.- அவ .-- தொண்ணூற்றைந்தாம் பாட்டு.-- ( நாவாயில் ) 
இது விடப்போகாதாயிருந்தது , இது கீழ்ப்போ சாதாயிருந்தது , இ 
துக்கு எங்ஙனே விலக்கடியுண்டானபடி ; அபரிகரராயிருக்கில் செய் 
யலாவதில்லை யிறேயென்னில் , ஈவான் ஒரு பரிகரம் தேடும்படி 
வைத்தானோவென் கிறது . 


வநவாஸாய 


(நாவாயிலுண்டே ) வஷக 

ஸ்ருஷ்ட 
ஸ்த்வம் வநவாஸாய " என்கிறபடியே நாக்காகில் அவனை யேத்தக் 
கடவது . (நமோவித்யாதி ) அந்நாக்குக் கண்டவோபாதி திருமந்த்ர 
மும் இவனுக்கு இளைப்பாறிச்சொல்ல வேண்டாத துண்டே . ஒரு 
ஸஹஸ்ராக்ஷரீ மாலாமந்த்ரம் , இது சொல்லுமதில் நரகாநுபவம் 
அமையுமென்னாத் திருமந்த்ர முண்டே. ( மூவாத வித்யாதி ) அபுநராவ் 
ருத்திலக்ஷணமான ப்ராப்யத்துக்குச் செல்லும் அர்ச்சியாதிமார்க்க 
முண்டே . ( என்னொருவரித்யாதி ) நரகத்துக்குப் போக வழி நேராகக்க 
ண்டிலோம் . இதுக்கு விலக்கடி எங்ஙனே யுண்டாயிற்று . ஸம்ஸாரி 
ஹிதம்காண்கிறிலோம் , நாளோ செல்லா நின்றது. ( என்னொருவரித் 
யாதி )வலிய விலக்கடிதேடவேணும் 

( கூரு ) 


அரு.-- தொண்ணூற்றைந்தாம்பாட்டு - திருநாமத்தினுடைய 
போக்யதையாலே விடப்போகாது ; பாவந்த்வத்தாலே தீக்கதியான் 
கீழ்ப்போகாது . ஓவாது - ஓயாதே . நடு இளைப்பாறாதே ஒருமூச்சிலே 
சொல்லலாயிருக்கை, ஹிதம் காண்கிறிலோம் - ஹி தசிந்தைபண்ணக் 


முதற்றிருவந்தாதி கூசு - பா.- திறம்பாது . 


கா எ 


காண்கிறிலோம் . இவையெல்லாமிருக்க இத்தைவிட்டு வலியத்தேட 
வேணுமென்கிறபடி. 

( கூரு ) 


திறம்பா தென்னெஞ்சமே செங்கண்மால் கண்டாய் 
அறம்பாவ மென்றிரண்டு மாவான் - புறந்தானிம் 
மண்தான் மறிகடல்தான் மாருதந்தான் , வான்தானே 
கண்டாய் கடைக்கட் பிடி , 

( கசு ) 


ப - உ . - என் - என்னுடைய , நெஞ்சமே - மநஸ்ஸே ! செம் - 
சிவந்த , கண் - நேத்ரங்களையுடைய, மால்கண்டாய் - ஸர்வேஸ்வரன் 
கிடாய் , அறம் - புண்யம் , பாவம் - பாபம் , என்று - என்கிற , இரண் 
திம் - இரண்டுக்கும் , ஆவான் - ஸ்வாமியாவான் ; இம்மண் தான் . 
இந்த பூமிக்கும் ஸ்வாமி ; மறி - அலையெறிகிற , கடல் தான் - 
கடலுக்கும் ஸ்வாமி ; மாருதந்தான் - காற்றுக்கும் ஸ்வாமி ; வான் 
தான் - ஆகாசத்துக்கும் ஸ்வாமி ; புறந்தான் கண்டாய் -இவைகளுக்கு 
வெளியிலுண்டான மஹதாதிகளுக்கும் ஸ்வாமி கிடாய் ; கடைக் 
கண் - முடிவில், திறம்பாது - தவமுதபடி , பிடி - பற்று . ( கூசு ) 


வ்யா .-- அவ .--தொண்ணூற்றாறாம்பாட்டு - (திறம்பாது )விலக் 
கடியில்லையென்று இருக்கலாயிருக்கிறதில்லை , இவ்வர்த்தத்தைக்கை 
விடாதே கொள்ளென்று தம்முடைய திருவுள்ளத்தைப்பார்த்து 
அருளிச்செய்கிறார் . 


( திறம்பாதென்னெஞ்சமே ) நான் சொல்லிற்றுத் தப்பாது போ 
ருகிற நெஞ்சே! அர்த்த தத்வங்கண்டாலல்லது கால்வாங்கேனென் 
இருக்கிற நெஞ்சமே ! ( அறமித்யாதி ) விஹிதத்தைச்செய்து நிஷித் 
த்தைப் பரிஹரித்துப்போருகிற நம்மோடு விஹிதநிஷித்தங்களோடு 
வாசியில்லை அவனைக்குறித்துப் பாதந்த்ரமாமிடத்தில் , வஷவன 
வவலாயக காாயதி - ஏஷ ஏவஸாதுகர்ம காரயதி ”. தம்மு 
டைய பக்கல் கர்த்ருத்வம் தவிர்ந்தபின்பு ஒரு அசேதாக்ரியையைப் 
ற்றுவரன்றே . (செங்கண்மால் கண்டாய் ) ஸர்வேஸ்வரன் கண் 

தவழ யயாகவாஸவணரீக வே Va - தஸ்பய 
காகப்யாஸம் புண்டரீகமேவமக்ஷிணீ " 


G 


S 


கஙஅ முகற்றிருவந்தாதி கஎ - பா.- பிடிசேர் . 

( இம்மண்ணித்யாதி ) ப்ரதிபந்தகமான அசித்தோடே கூடின 
சேதானுமவனே . அநுக்தமான மஹதாதிகளைச் சொல்லுகிறது .. 
அவனை யொழிய ஸ்வதந்த்ரமாயிருப்ப தொன்று மில்லை . (கண் 
டாய் கடைக்கட்பிடி ) இவ்வர்த்தத்தைத் திறம்பாது கடைக்கட்பிடி . 
கடைபோகப்பிடி . இவ்வர்த்தத்தினுடைய கடைப்பிடி கண்டாயே 
என்று மாம் . ( அறமித்யாதி ) ஆபாத ப்ரதீதியில் அவனை யொழிய 
புண்யபாபமென்று தோற்றுவது ; நிலை நின்று பார்த்தால் அவனே 
கடவனென்று தோற்றும் . திறம்பாது " என்று நெஞ்சோடே 
கூட்டவுமாம் . " திறம்பாது.அறம்பாவமென்றிரண்டு மாவான் " என் 
னவுமாம் . " திறம்பாது கடைக்கட் பிடி " என்னவுமாம் . 


நாட்டார்க்குப் பலவழியுண்டாகிலும் நம்முடைய வழியைப் 
பற்றி யிராய் நீ . ( திறம்பாதென்னெஞ்சமே ) சொல்லென்றலைக்கிற 
நெஞ்சமே . ( செங்கண்மால் ) நம்முடைய விஷயத்திலிருக்கிறபடி 
கண்டாயே . ( அறமித்யாதி ) பெறுகைக்கும் இழக்கைக்கும் அவனு 
டைய நிக்ரஹாநுக்ரஹங்களையொழியப் போக்கில்லை ; ஸர்வமும் ப 
கவததீருமன்றோ. ( கடைக்கட்பிடி ) அறுதியாகப்பிடி . ( கூசு ) 


அரு.-- தொண்ணூற்றாறாம்பாட்டு.-- கர்மாதிகளிருக்க அவனைப் 
பிடிக்க வேண் டுவானென்னென்ன ; அருளிச்செய்கிறார் ( தம்முடைய 
பக்கலித்யாதி ), 


கடைபோகப்பிடி - நடுவே விடாதே முடியப்பிடியென்று க்ரி 
யையாதல் ; கடைப்பிடி - அவன் சரீரி , அல்லாதவையெல்லாம் சரீர 
தயாபரதந்தரமென்கிற எல்லையான அர்த்தத்தைக்கண்டாயே யென்று 
க்ருபையாதல் ; திறம்பாதே - இவ்வர்த்தத்திலே சலியா தே யென்று 
நெஞ்சொத்துக் கூட்டுதல் ; திறம்பாது - அறம்பாவமிரண்டும் அவனி 
ட்ட வழக்கென்னுமது தப்பாதென்னுதல் ; திறம்பாதே - கடைபோ 
கச்சலியாதே பிடியென்னுதல் . 
மேலுக்கவதாரிகை யருளிச்செய்கிறார் . (நாட்டார்க்கித்யாதி ),( கூசு ) 
பிடி சேர் களிறளித்த பேராளா , உன்றன் 
அடிசேர்ந் தருள்பெற்ற ளன்றே - பொடிசேர் 
அனற்கங்கையேற்றா னவிர்சடைமேல் பாய்ந்த 
புனல்கங்கை யென்னும் பெயர்ப்பொன் , ( கஎ ) 


கருகூ 


களிறு 


முதற்றிருவந்தாதி கூஎ - பா . - பிடிசேர் . 
ப - உ.- பிடி - கைப்பிடித்த பூவோடு , சேர் - கூடியிருக்கிற , 

யானையை , அளித்த - க்ருபை பண்ணி ரக்ஷித்த , பேராளா 
மஹாப்ரபாவனானவனே ! பொடி சேர் - சாம்பலோடு கூடினவனாய் , 
அனற்கு - நெருப்புக்கு , அம் - அழகிய , கை - காத்தை , ஏற்றான் 
ஏந்தினருத்ரனுடைய , அவிர்- ப்ரகாசிக்கிற , சடைமேல் - சடையின் 
மேலே, பாய்ந்த - விழுந்த , புனல் - ஜலத்தையுடைய , கங்கை என் 
னும் பெயர் - கங்கையென்று பேரையுடைய, பொன் - பல்லாக்யமான 
ஸ்த்ரீயானவள் , உன்றன் - உன்னுடைய , அடி - பாதத்தின் மேலே , 
சேர்ந்தன்றே - கிட்டியன்றோ, அருள் பெற்றாள் - க்ருபையை அடை 
ந்தாள் . ( தயைக்குப் பாத்ரமானாள ) . 

( கஎ ) 


வ்யா.- அவ.- தொண்ணூற்றேழாம்பாட்டு . - ( பிடிசேர் ) " அற 
ம்பாவமென்றிரண்டு மாவான் என்றதுக்கு வ்யாக்யாநம் இப்பாட்டு . 


( பிடிசேர்களிறளித்த ) ஜக்மஜ்ஞாநவ்ருத்தங்கள் . லாதோ 
உாத உவாதஹிதிக்ஷ - சாந்தோதாந்த உபரதஸ்திதிக்ஷ : " 
என்னுமவனிறே மோக்ஷத்துக்கதிகாரி . அன்றிக்கே , தன் பக்கல் 
ப்ரவணமாகாதே விஷயபரவணமாகை பிறே பாபமாவது ; தன் 
பிடிபக்கல் ப்ரவணமாய் தன் பக்கலின்றிககே இருந்த களிறறை 
ரக்ஷிக்கும்போது பாபமதானிட்டவழக்காக வேணுமிறே . ( பேராளா ) 
பிடி சேர்ந்தகளிற்றை ரக்ஷிததானென்றால் அவன் செய்தானாகில் 
கூடுமென்றிருக்கை. (உன்றனடி சேர்ந்தருள் பெற்றாளன்றே ) இத்தால் 
தர்மம் அவனிட்ட வழக்கென்கிறது . ( பொடிசேரித்யாதி ) பஸ்மச்சந் 
நனாய் அக்நியைக்கையிலே ஏற்றானாயிருந்துள்ள ருத்ரனுடைய விள 
ங்காநின்ற ஜடைமேலே பாய்ந்த புனலையுடைத்தான கங்கையென் 
னும் பேரையுடைத்தான விலக்ஷணை யான ஸ்தரீ உன் திருவடிகளி 
லே சேர்ந்தன்றோ நாட்டுக்குப் பாவநமாயிற்று . 

அவ.- " பொடிசேர் " என்றவித்தால் ப்ராயச்சித்தம்பண்ணி 
அத்தால் சுத்தனன்றியிலேயிருக்கிறவனையும்சுத்தனாக்கிற்று திருவடி 
களில் ஸ்பர்சத்தாலே என்கிறது . 

( பிடிசேர்களிறு ) அவன் பிடியை நினைக்க நீ அவனை நினைத்திலை 
யோ. ஒருகால் நினைத்தானாகில் முன் புஸ்வ ரூப மிதுவன்றோவென் 
கிறது . ஜந்மவ்ருத்தங்களன்று ப்ரயோஜநமென்கிறார் . ( அருள் பெற் 
நாள் ) பிறரை சுத்தராக்கும்படி பார்த்தருளினாள் . 

( கூஎ) 


கச O 


முதற்றிருவந்தாதி க.அ - பா .--பொன் திகழும், 


அரு - தொண்ணூற்றேழாம்பாட்டு .-- அன்றிக்கே -மோக்ஷா 
காரிகளன்றிக்கே . அனற்கு அங்கை யேற்றான் -அகலுக்கு அங்கையே 
றான் . 

( க எ ) 
பொன் திகழு மேனிப் புரிசடையம் புண்ணியனும் 
நின்றுலகம் தாய நெடுமாலும் - என்றும் 
இருவரங்கத்தால் திரிவரேலும் , ஒருவன் 
ஒருவனங்கத் தென்று முளன் . 

( கூஅ) 


ப - உ . பொன் - 

பொன் போலே , திகழும் ப்ரகாசிக்கிற , 
மேனி 

வடிவையும் , புரி - பின்னப்பட்ட , சடை - சடையையும் , அம் 
அழகிய , புண்ணியனும் - புண்யத்தையுமுடைத்தான ருத்ரனும் , 
நின்று நின்று , உலகம் - லோகத்தை, தாய - அளந்த , நெடுமாலும் 
மேலானவனான ஸர்வேஸ்வரனும் , என்றும் - ஸர்வகாலத்திலும் , இரு 
வரங்கத்தால் இரண்டு சரீரத்தையுடையராய் , திரிவரேலும் - 
ஸஞ்சரித்தார்களே யாகிலும் , ஒருவன் - (புண்ணியனான ) ஒருத்தன் , 
ஒருவன் - ( நெடுமாலான ) ஒருத்தனுடைய , அங்கத்து - சரீரத்தைப் 
பற்றி , என்றும் - எக்காலத்திலும் , உளன் - ஸத்தையுடையனா 
வான் . 

( கூஅ) 


வ்யா .-- அவ .-- தொண்ணூற்றெட்டாம்பாட்டு . - ( பொன் திகழு 
மேனி) ஈஸ்வரனாய் அதிகாரியாய்த் தானும் சிலர் கார்யத்துக்குக் 
கடவனாயிருக்கிறவனை ,இவனுடைய ஸம்பந்தத்தாலே சுத்தனானானெ 
ன்று சொல்லும்படி யெங்ஙனே யென்னில் ; ஈபவராபிமாநியாயிருக் 
கும்போது சொல்லுமத்தை ப்ரமாணிக்கவொண்ணாது ; இவனுடைய 
ஸ்வரூபத்தைப் பார்க்கலாகாதோவென்கிறார் . 


( பொன் திகழுமேனி) ஸர்வேஸ்வரனாயிருக்கும் போது மேகல்யாம 
மாயிருக்குமிறே.( புரிசடை ) * தாழ்சடையானுக்கும் நீண்முடியானுக் 
கும் வாசிப்பார்த்துக்கொள்ளலா மித்தனையிறே . ( அம்புண்ணியனும் ) 
" ஹவாதா நஉேவஉேவோலை வ - ஹுத்வாத்மாநம் தேவதே 
வோபபூவ " என்கிறபடியே . ( நின் றுலகந்தாயநெடுமாலும் ) ஸ்வைர 
மாக அதிமாநுஷ சேஷ்டிதத்தைப் பண்ணினவனும் , அவன் தலையி 
லும் பிறர் தலையிலுமாகத் திருவடிகளை வைத்தவனும் . ( என்று 
மித்யாதி ) இருவரும் ஸபரிகரராய்த் திரிந்தாரேயாகிலும் , ( ஒருவனித் 


முதற்றிருவந்தாதி சுகூ - பா.- உளன் கண்டாய் . 


கசக 


யாதி ) ஒருவனுக்கு ஸ்திதி ஒருத்தன் சரீரத்தைப்பற்றி . " வலத்த 
னன் திரிபுரமெரித்தவன் என்னும்படியே. 


அவ.-- ருத்ரனுடைய ஐஸ்வர்யம் பொய்யோவென்னில் ; பக 
வததீருமென் கிறார் . 


(நின்றுலகமித்யாதி ) ருத்ரன் தலையிலும் நாட்டார் தலையிலும் 
ஒக்க அடியிட்டவன். (இருவரங்கத்தால் ) இரண்டு வடிவுகளாலே 
யென்றுமாம் . அங்கத்தில் ஏகதேசத்திலே உளனென்றுமாம் . ( கூ அ ) 


அரு.-- தொண்ணூற்றெட்டாம்பாட்டு .-- புண்ணியனும் - புண் 
ணியம் பண்ணுகையாலே தேவனானான் என்றபடி .இருவரங்கம் - அங்க 
சதுரங்கபல மென்னுமாப்போலே ஸேகை . 


மேலுக்கவதாரிகை யருளிச்செய்கிறார் ( ருத்ரனுடைய வித்யாதி ) . 
அங்கம் சரீரமாதல் ஏகதேசமாதல் . 

( கூஅ ) 


உளன் கண்டாய் நன்னெஞ்சே யுத்தமனென்றும் 
உளன்கண்டாய் , உள்ளுவா ருள்ளத் - துளன்கண்டாய் 
வெள்ளத்தி னுள்ளானும் வேங்கடத்து மேயானும் 
உள்ளத்தினுள்ளானென் றோர் . 

( கூசு ) 


ப - உ .-- நல் - அநுகூலமான , நெஞ்சே - மநஸ்ஸே ! உத்தமன் - 
புருஷோத்தமன் , உளன்கண்டாய் - ( நம்ஸத்தைக்காக ) இருக்கிறான் 
கிடாய் ; என்றும் - ஸர்வகாலத்திலும் , உளன் கண்டாய் . ( நம்ரக்ஷணத் 
துக்காக ) இருக்கிறான் கிடாய் ; உள்ளுவார் - த்யாநிப்பவர்களு 
டைய , உள்ளத்து - நெஞ்சிலே , உ.ளன் கண்டாய் - வாஸம்பண்ணுகிற 
வன் கிடாய் ; வெள்ளத்தில் - திருப்பாற்கடலிலே , உள்ளானும் 
வாஸம் செய்தவனும் , வேங்கடத்துமேயானும் - திருமலையை வாஸஸ் 
தாநமாக உடையவனும் , உள்ளத்தில் - ஹ்ருதயத்தில் , உள்ளான் 
நித்யவாஸம்பண்ணுகிறவன் ; என்று - இப்படி , ஓர் - புத்திபண்ணு 


வ்யா .-- அவ. - தொண்ணூற்றொன்பதாம்பாட்டு .-- (உளன் கண் 
டாய் ) நாட்டில் பெரியராயிருக்கிறவர்களும் தங்களுக் கேற க்ஷேத்ரஜ் 
ஞராயிருக்கிறபடி அறிந்திருக்கச் செய்தே ஈஸ்வரர்களாக ப்ரமிக்கிற 


கசஉ 


முதற்றிருவந்தாதி கூகூ - பா . - உளன் கண்டாய் , 


படி கண்டு திருவுள்ளம் பயப்பட , நாம் கழுத்திலே கயிறிட்டுக்கொண் 
டால் அறுத்து விழ விடுகைக்கு ஒருத்தனுண்டு காணென்கிறது . 


உளன் கண்டாய் ) இலனான வனை யுளனென்கிறதன்று ; அவனு 
டைய ஸத்தை நம்முடைய ரக்ஷணத்துக்கும் நம்முடைய ஸத்தை 
நம்முடையவிநாசத்துக்கும் . நாம் ப்ரதிபத்திபண்ணுகிறது பிறரை யஞ் 
சியன்று , நம்மையஞ்சி . பித்தத்தாலே மோஹித்துக் கழுத்திலே கயி 
றிட்டுக்கொண்டேனாகில் அறுத்துவிழவிடுகிடாய் என்றறிவுடை 
யார்க்குச் சொல்லிவைக்குமாப்போலே . (நன்னெஞ்சே ) எம்பெருமா 
ன் நமக்குளனென்று சொல்லப்பாங்காயிருக்கிற நெஞ்சே ! (உத்த 
மனித்யாதி ) அவனுடைய உண்மை ஸஹ்ருத்தாய்க்கொண்டு , அதா 
வது - பரஸம்ருத்யைகப்ரயோஜனாயிருக்கை . ( உள்ளுவாரித்யாதி ) 
இவனொருநா ளுளனென்றிருக்கில் , பின்னை இவனென்றும் நமக்குள 
னென்றிருக்கும் . தான் புகுரப்புக்கால் விலக்காதவர்களுடைய ஹ்ரு 
தயம் விட்டுப்போகவறியான் . (வெள்ளத்தினித்யாதி ) திருப்பாற்கட 
லிலே கிடக்கிறதும் திருமலையிலே நிற்கிறதும் தம்முடைய ஹ்ரு 
தயத்திலே புகுருகைக்கு அவஸரம் பார்த்தென்றறி . 


3 


விது 


புறம்புள்ளார்கிடக்கிடீர் . (உளன்கண்டாய் ) பிறர்க்குபதேசிக் 
கிறவர் . எம்பெருமானுளனென்றிருக்கிறாரல்லர்; நாம் நமக்கில்லாதாப் 
போலே அவன் நமக்கென்று முளன் . ( நன்னெஞ்சே ) இவ்வர்த்தத்தி 
லென்னிலும் எனக்குபதேசிக்க வல்ல நெஞ்சே . ( உத்தமன்) தன் 
பேறாக உபகரிக்கை. ( என்றும் ) " கலஹேவவலவதி - 

- அஸந்நேவஸப 
வதி " ஆனவன் றோடு , " ஸன 3 நததோவி - -ஸந்தமே நம்ததோ 

ஆனவன்றோடு வாசியில்லை . (உள்ளுவார் ) புகுர ஸம்வதிப் 
பார் . (உள்ளத்துளன் ) “ இடவகைகளி கழ்ந்திட்டு . ( வெள்ள 
மித்யாதி ) என்று முளனானமை காட்டுகிறார் . “ அணைப்பார்க் கருத்த 
னாவான் ", 

அரு.- தொண்ணூற்றொன்பதாம்பாட்டு . - பிறரையஞ்சி - பௌ 
த்தாதிகள் ஈஸ்வரனில்லை யென்கிறதுக்கு அஞ்சி “ உளன் என்கிற 

நம்மையஞ்சி - நம்முடைய ஸத்தையுண்டாக்குகைக்கு 
அவனுளனென்கிறது . இப்போது " உளன் " என்கிறது எப்படியிருக் 
கிறதென்ன ; அருளிச்செய்கிறார் ( பித்தத்தாலே யித்யாதி ) . 


33 


தன்று ; 


முதற்றிருவந்தாதி க 00 - பா , - ஓரடியும் . 


கச 


மேலுக்கவதாரிகை யருளிச்செய்கிறார் (புறம்புள்ளாரித்யாதி ). 
அங்கங்கே யிருக்கிறதெல்லாம் இவனிடத்திலே யிருக்கைக்கோ 
வென்ன அருளிச்செய்கிறார் ( அணைப்பார்க்கித்யாதி ). ( கூகூ ) 


ஓரடியும் சாடுதைத்த வொண்மலர்ச் சேவடியும் 
ஈரடியும் காணலா மென்னெஞ்சே - ஓரடியில் 
தாயவனைக் கேசவனைத் தண்டுழாய் மாலைசேர் 
மாயவனையே மனத்து வை . 

முதற்றிருவந்தாதி முற்றிற்று . 


( 100 ) 


பொய்கையாழ்வார் திருவடிகளே சரணம் . 


ப - உ.- என் - என்னுடைய , நெஞ்சே - மநஸ்ஸே ! ஓர் - ஒரு , 
அடியில் - திருப்பாதத்தால் , தாயவனை - ( ஜகத்தை ) அளந்தவனை , 
கசவனை - கேசியென்கிற அஸரனையழித்தவனை , தண் - குளிர்ந்த , 
துழாய்மாலை - திருத்துழாய் மாலையாலே , சேர் - அலங்கரிக்கப்பட் 
ட , மாயவனையே - ஆச்சர்ய சேஷ்டிதங்களையுடைய கரிய பதியை 
யே , மனத்து - ஹ்ருதயத்திலே, வை - வைத்துக்கொள் ; ( இப்படி 
வைத்தால் ) , ஓரடியும் - ( ஜகத்தை யளந்த ) ஒரு திருப்பாதத்தையும் , 
சாடு - சகடத்தை , உதைத்த - அடித்த , ஒண் - அழகிய , மலர் - புஷ் 
பம் போன்ற , சே - சிவந்த , அடியும் - திருப்பாதமுமான , ஈரடியும் - 
இரண்டு திருவடிகளையும் , காணலாம் - ஸாக்ஷாத்கரிக்கலாம் . (100) 


வ்யா ,-அவ .-- நூறாம்பாட்டு.- ( ஓரடியும் ) பெறுமத்தாலே பெ 
வதும் அவன் திருவடிகளையவனாலே பெறுவதென்கிறது . 


( ஓரடியும் ) லோகத்தை யடங்கலும் தன்ன தாக்கின திருவடி 
களையும் . ( சாடித்யாதி ) சகடாஸரனை நிரஸித்த போக்யமான திருவ 
டியையும் ( ஈரடியுங்காணலாம் ) இவ்விரண்டு திருவடிகளும் ப்ராப்யம் . 
( என்னெஞ்சே காணவேணுமென்றிருக்கிற வென்னெஞ்சே. இதுக்கு 
பாயமே தென்னில் ; அவனென்கிறது . ( ஓரடியிற்றாயவனை ) ஓரடியாலே 
எல்லாவற்றையுமளந்தஸுலபனை . ( கேசவனை ) விரோதி நிரலக சீல 
னானவனை . ( தண்டுழாய் மாலை சேர் மாயவனை யே மனத்துவை ) ஸல 
பனுமன்றிக்கே விரோதியைப்போக்கு மவனுமன்றிகே யிருக்கிலும் 


கசச 


முதற்றிருவந்தாதி 100 - பா.- ஓரடியும் . 


விடவொண்ணாதபோக்யனான மாயவனையே . நாமுன் ஸஹகாரிகளென் 
றிராதேகாண்பதுமவனை யே ; காட்டுவானுமவனே. நமக்குப்ரதிபத்தி 
யே உள்ளது . 

( ஓரடியித்யாதி ) சாடுதைத்த ஓரடியையும் திரு வுலகளந்த சே 
வடியையுங்காணலாம் . காணவொண்ணாதோவென்றிருக்கிற வென் 
னெஞ்சே ! ( தாயவனை ) கீழ்ச்சொன்ன வோரடி. ( கேசவனை ) சாடு 
தைத்த திருவடிகளையுடையவனை . திருவடிகளைத் தருவானும் வி 
ரோதியைப் போக்குவானும் . ( தண்டுழாய் ) போக்யதை. ( மாயவன் ) 
இவனொன்று நினையாதபடி பண்ணவல்லவன் . ( மனத்துவை ) அது 
ஸந்தி , 

( க 60 ) 
அவ .-- ( வையமித்யாதி ) நினைத்தவாறு பேசியல்லது நிற்கமாட் 
டாமல் பேசுகிறார் . 

( க ) 
முதற்றிருவந்தாதி வ்யாக்யா நம் 

முற்றிற்று . 
பெரியவாச்சான்பிள்ளை திருவடிகளே சரணம் . 
அரு.- நூறாம்பாட்டு.-- திருவடிகளே உபாயமும் உபேயமுமானா 
லும் அவையிரண்டும் அவனாலே பெறவேணுமென்றபடி . ( 300 ) 


பு 


2 


அந்தாதியாகையாலே முதற்பாட்டுக் கவதாரிகை யருளிச் 
செய்கிறார் . ( நினைத்தவாறித்யாதி ) . 


( க) 


அரும்பதம் முற்றிற்று . 


அப்பிள்ளை திருவடிகளேசரணம் . 


